யோவான்‌ எழுதின சுவிசேஷம்‌ 


வசனம்‌ வசனமாக 


(அதிகாரம்‌ 1-3) 


வேத பாடசாலை 
67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 
சென்னை - 600 010. 


The Gospel of John (Ch. 1-3) 
Booklet - 23 
Tamil 


© IBL 
2002 


Cover Credit : Cynthia Kingston 
Printed by : Impression, Chennai. 


For additional booklets write to 
India Bible Literature, 

67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 6425166 Fax: 6428298 
E-mail: ibl.maa@iblchennai.org 


அதிகாரம்‌ ஓன்று 


யோவான்‌ எழுதின சுவிசேஷத்தைப்‌ 
படிப்பதற்கு ஒரு வழி 


எழுதின சுவிசேஷத்தைக்‌ குறித்து வசனம்‌ 





இப்போது நீங்கள்‌ படிக்கப்போகிற இச்சிறிய புத்தகம்‌ யோவான்‌ 


வசனமாக நூற்றுமுப்பது 





ஓலிபரப்புகளில்‌ நான்‌ சுருக்கமாகப்‌ போதித்த ஆறு சிறிய புத்தகங்களில்‌ 


முதல்‌ புத்தகமாகும்‌. 


இந்த சுவிசேஷத்தைப்‌ படிக்கும்போது 
அப்போஸ்தலனாகிய யோவான்‌, இந்த நான்காவது 




















இதை எழுதிய ஆசிரியர்‌ 
சுவிசேஷத்தை எழுதியதின்‌ 


காரணத்தை அறிந்து கொண்டேன்‌. அவர்‌ கூறுகிறார்‌ : “இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும்‌ (51) இயேசு தமது சீஷருக்கு 
முன்பாகச்‌ செய்தார்‌. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று 





நீங்கள்‌ விசுவாசிக்கும்‌ படியாகவும்‌, விசுவாசித்து 


நித்திய ஜீவனை அடையும்படியாகவும்‌, இவைகள்‌ எழுதப்பட்டி ருக்கிறது 


(யோ 20:30,31). 





இங்கு “அற்புதம்‌ என்பதை நடக்க முடி 








அவருடைய நாமத்தினாலே 





யாத ஓன்றை நிரூபிக்கும்‌ 


ஒரு சான்று என்று கூறலாம்‌. இயேசுகிறிஸ்து இவ்வுலகில்‌ இருக்கும்போது 





பல அற்புத அடையாளங்களை நிகழ்த்தினா 


ர்‌. இந்த சுவிசேஷத்தின்‌ 


இறுதி வசனத்தில்‌, “இயேசு செய்த வேறு அநேக காரியங்களுமுண்டு; 





அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால்‌ எழுதப்‌ 


கொள்ளாதென்று எண்ணுகிறேன்‌” என்று யோவான்‌ 


படும்‌ புஸ்தகங்கள்‌ உலகம்‌ 


எழுதுகிறார்‌. 





இந்த சுவிசேஷம்‌ இயேசு செய்த பல அற்புதங்களின்‌ ஒரு தொகுப்பே 
என்று யோவான்‌ கூறுகிறார்‌. இயேசுவை கிறிஸ்து என்றும்‌ மேசியா 


என்றும்‌, தேவகுமாரன்‌ என்றும்‌, நாம்‌ விசுவ 


£ஈசிப்பதற்காகவே இயேசு 


செய்த அற்புதங்கள்‌ சிலவற்றைத்‌ தேர்ந்தெடுத்து நம்மோடு பகிர்ந்து 





கொள்கிறார்‌. இதனை நாம்‌ நம்பும்‌ போது தேவன்‌ 


3 


ஓவ்வொரு மனிதனிடமும்‌ 


எதிர்பார்க்கும்‌ நற்குணங்கள்‌ நம்‌ வாழ்விலும்‌ வரும்‌. இந்த நற்குணமுள்ள 


வாழ்வையே அவர்‌ “நித்திய வாழ்வ” 


என்றழைக்கிறார்‌. 


யோவான்‌ எழுதியதில்‌ எனக்கு மிகவும்‌ பிடித்த வேறு ஒரு காரியம்‌ 


என்னவென்றால்‌ அவர்‌ நமக்கு இச்சுவிசேஷத்தை அழகான “அடையாள 


மொழியிலே' (812 1க1த0௧2௦) எழுதுகிறார்‌. “யூதர்கள்‌ அடையாளத்தைக்‌ 


கேட்கிறார்கள்‌” (1 கொரி 1:22) என்று பவுல்‌ எழுதியதற்கு சரியான உதாரணமே 
இந்த நான்காவது நற்செய்தியாகும்‌. இந்த சுவிசேஷம்‌ யூதர்களின்‌ ஆவிக்குரிய, 
வேதாகம அடையாள மொழியின்‌ விளக்கமாகும்‌. 


வெளிப்படுத்தல்‌ கிடைத்தது எனபதை முதல்‌ வசனத்திலேயே கூறு 


“சிக்கிரத்தில்‌ சம்பவிக்க வேண்டியவைகளைத்‌ தம்முடைய 


காண்பிக்கும்பொருட்டு, தேவன்‌ 
தம்முடைய தூதனை அனுப்பி, து 





வெளிப்படுத்தினதுமான விசேஷம்‌”. 





இயேசுகிறிஸ்துவுக்கு ஓப்புவித்ததும்‌, 
ம்முடைய ஊழியக்காரனாகிய யோவா 





வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான்‌ எழுதும்போது தனக்கு எப்படி 


கிறார்‌: 


ஊழியக்காரருக்குக்‌ 


இவர்‌ 
னுக்கு 


'வெளிப்படுத்தல்‌' என்பது ஒரு ஆர்வமூட்டுகிற வார்த்தை. பத்மு தீவில்‌ 
ஆண்டவரிடம்‌ பெற்றுக்கொண்ட இந்த வெளிப்படுத்தலை ஆவிக்குரிய 





“அடையாள மொழி” என்று யோவ 





ன்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ எபிரெய சரித்திரத்தை 


எழுதும்‌ போது, “இவைகளெல்லாம்‌ திருஷடாந்தங்களாக அவர்களுக்குச்‌ 


சம்பவித்தது; உலகத்தின்‌ முடி வுக 
எழுதப்பட்டும்‌ இருக்கிறது” (1 கொர்‌ 











ரி 10:11). என்று கூறுகிறார்‌. 








“எடுத்துக்காட்டு” என்று மொழிம 


வரலாற்று இலக்கியம்‌, எடுத்துக்காட்டுகளு 














£ற்றம்‌ செய்யப்‌ 


அவை உவமைகளாகக்‌ கூறப்பட்டுள்ளன என்று பவுல்‌ கூறுகிறார்‌. உ 








லத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி 


1வுல்‌ பயன்படுத்திய “டியுபோஸ்‌' (tயற௦5) என்ற கிரேக்க வார்த்தையே 
_டுள்ளது. வேதாகமத்தின்‌ 
ம்‌ எச்சரிப்புக்களும்‌ நிறைந்தது. 


வமை: 


(211620௦௫) என்ற சொல்லுக்கு அகராதியில்‌ பார்ப்போமென்றால்‌, ஒரு கதையில்‌, 
டக ன்றவை பொருள்‌ நிறைந்ததாகவும்‌ நமக்கு 








மக்கள்‌, இடம்‌, பொருட்கள்‌ போ 




















படிப்பினை தருவதாகவும்‌ ஆவிக்குரியதாகவும்‌ இருக்கும்‌. 
பவுல்‌ ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர்கள்‌ இருந்தனர்‌, இது கற்ப 


கதை அல்ல; இது வரலாறு, என்று எழுதியபின்‌ இது ஓரு உவமை 





என்கிறார்‌. (கலா 4:22-24). 





வேதத்தின்‌, வரலாற்று உண 





னைக்‌ 
யாகும்‌ 


மயை 





உவமையாகக்‌ எடுத்துக கொள்ளலாம்‌ என்ற உதாரணத்தைக்காட்டு 
வேதத்தில்‌ கூறப்பட்டுள்ள அந்தப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த மக்கள்‌, இடம்‌, பொருள்‌ - 
ஆபிரகாமின்‌ இரண்டு குமாரர்‌ போல - ஆழமான கருத்துடன்‌ நமக்கு ஆவிக்குரிய 
போதனையைக்‌ கொடுக்கக்‌ கூடியது. 





கிறார்‌. 


அப்போஸ்தலனாகிய யோவான்‌ நான்காவது சுவிசேஷத்தையும்‌ வெளிப்‌ 


4 


படுத்தின விசேஷத்தையும்‌ எழுதியபோது அவற்றை உவமை நிறைந்ததாக 
யூத அடையாள மொழியில்‌ எழுதுகிறார்‌ என்று நான்‌ எண்ணுகிறேன்‌. 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ தேவமக்களுக்கென்று அடை/7௪ அல்லது 
சங்கேத மெரழியில்‌ (000௦0 18120226) கொடுக்கப்பட்ட செய்தியாகும்‌. நாம்‌ 
அந்த செய்திகளைப்‌ புரிந்து கொள்ள வேண்டுமென்றால்‌ இந்த சங்கேத 
மொழியை உடைக்க நமக்கு திறவுகோல்கள்‌ வேண்டும்‌. இந்தக்‌ கருத்து 
யோவான்‌ எழுதின சுவிசேஷத்துக்கும்‌ பொருந்தும்‌. 

இந்த சுவிசேஷம்‌ இரண்டு மட்டங்களில்‌ எழுதப்பட்டுள்ளது. 


யோவானின்‌ எளிமையான வார்த்தைகளைக்‌ குழந்தைகள்கூட புரிந்து 








கொள்ளமுடியும்‌. முதல்‌ மட்டத்தில்‌ யோவான்‌ எழுதின சுவிசேஷமே நான்கு 





சுவிசேஷத்திலும்‌ மிக எளிமையானதாகும்‌. யோவான்‌ இதனை 
அடையாளமொழியில்‌ எழுதியுள்ளபடியால்‌ ஆழமான கருத்துக்களைக்‌ 





காண்கிறோம்‌. அடிக்கடி வரும்‌ உவமைகளில்‌ உள்ள மக்கள்‌, இடம்‌, பொருள்‌ 
நமக்கு ஆவிக்குரிய போதனையில்‌ மற்றொரு அர்த்தமுடையது. ஆழமான பொருள்‌ 
கொண்ட செய்திகளினால்‌ இது நான்கு சுவிசேஷங்களிலும்‌ விசேஷமான 
சுவிசேஷமாகக்‌ கருதப்படுகிறது. இதன்‌ 
ஆழமான அர்த்தங்களையும்‌ சங்கேத மொழியையும்‌ புரிந்துகொள்ள “திறவு 














கோல்கள்‌' தேவை என்பதையும்‌ உணர்த்துகிறது. 





நாம்‌ திறவுகோலுடன்‌ யோவானின்‌ சுவிசேஷத்தைப்‌ படிக்கும்போது 
சத்தியத்தின்‌ ஆழமான கருத்துகளை உள்நோக்குப்‌ பார்வையுடன்‌ காண 


முடிவதால்‌ யோவானின்‌ சுவிசேஷத்தை வாசித்து ரசிப்போம்‌. இந்த 





சுவிசேஷத்தை வசனம்‌ வசனமாக விரிவாகப்‌ பார்ப்பதற்கு முன்பு, இதன்‌ 


இரண்டாவது மட்டத்தின்‌ ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள 
உதவும்‌, சங்கேத மொழியை உடைக்கும்‌ திறவு கோல்களை உங்களோடு 








பகிர்ந்து கொள்கிறேன்‌. 








உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும்‌ முதலாவது திறவுகோல்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌. ஆவியானவர்‌ நம்மில்‌ வாசம்‌ பண்ணாவிட்டால்‌ 


ஆவிக்குரிய சத்தியங்களை நாம்‌ தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாது 





(1 கொரி. 2:9-16; யோவான்‌ 16:13). “ஆவிக்குரிய சத்தியம்‌ ஆவிக்குரிய 
தெளிவான உணர்வு” ஆவியற்ற மனிதன்‌ அல்லது இயற்கையான சாதாரண 





மனிதன்‌ ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதன்‌ 








விளைவாக ஆவியற்ற மனிதன்‌ ஆவியானவரின்‌ ஆவிக்குரிய பெரிய 
சத்தியத்தை முட்டாள்தனம்‌ என்று கூறுகிறான்‌” என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 
ஆகவே நாம்‌ வைத்திருக்க வேண்டிய முதல்‌ திறவுகோல்‌, சங்கேத 





மொழியினை உடைக்க பரிசுத்த ஆவியானவர்‌ நம்முடைய போதகராயிருப்ப 
தாகும்‌. 


சங்கேத மொழியை உடைக்கும்‌ இரண்டாவது திறவுகோல்‌ யோவான்‌ 


சுவிசேஷத்தில்‌ காண 


மாற்கு, லூக்கா 
உணர்ந்து 


பொருட்‌ 


அந்த சுவிசேஷங்களின்‌ உள்ளடக்கங்கள்‌ ஓரே மாதிரிய 


யோவான்‌ 


காண்பதில்லை. 6 


எழுதியிருக்கா விட்டால்‌ தெ 


கொள்வதே. ஆகவே 


சுருக்க சுவிசேஷங்கள்‌” 


சுவிசேஷத்தில்‌ காண 





யாவான்‌ இந்த 
ண்‌ 





நான்காவது சுவிசேஷத்தை மாத்திரம்‌ 
£ணூறு சதவிகித சம்பவங்களை நாம்‌ 





அறிந்து கொள்ளாமலேயே இருந்திரு 





இந்த 
வேதத்தில்‌ இந்த 








ஒரு புத்தகம்‌ 


ப்போம்‌. 





ப்படும்‌ தொண்ணூறு சதவிகித சம்பவங்கள்‌ மத்தேயு, 
சுவிசேஷங்களில்‌ காணப்படவில்லை என்பதை 
, மத்தேயு, மாற்கு லூக்க 
(synoptic gospels) என்றை 


சுவிசேஷங்கள்‌ 
ழக்கப்படுகின்றன. 





னவை. ஆனால்‌ 


ப்படும்‌ பலவற்றை நாம்‌ மற்ற சுவிசேஷங்களில்‌ 





நான்காவது சுவிசேஷத்தின்‌ மூன்றாவது திறவுகோல்‌, 
மட்டும்‌ தான்‌ அவிசுவாசிகளுக்கென்று 


எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம்‌ உணர வேண்டும்‌ என்பதே. அப்போஸ்‌ 


தலனாகிய பவுல்‌ எழுதுகிறார்‌: “வேத வாக்கியங்களெல்லாம்‌ தேவ 


ஆவியினால்‌ அருளப்பட்டிருக்கிறது; தேவனுடை 


வனாகவும்‌, எந்த நற்கி 
படியாக, அவைகள்‌ உபதேசத்துக்கும்‌, கடிந்து 
சீர்திருத்தலுக்கும்‌, நீதியைப்‌ படிப்பிக்குதலுக்கும்‌ 


களாயிருக்கிறது”. 6 








வத 


கமத்தின்‌ குறிக்‌ே 
பெண்ணும்‌ பூரணமடைந்து பரலோக பி 


காளே தேவன்‌ படைத்த ஆணும்‌, 
தா நாம்‌ ௦ 





ய மனுஷன்‌ தேறின 
ரியையுஞ்‌ செய்ய தகுதியுள்ளவனாகவும்‌ இருக்கும்‌ 
கொள்ளுதலுக்கும்‌, 
பிரயோஜனமுள்ளவை 








சய்ய வேண்டுமென்று 


விரும்புகிற நற்கிரியைகளைச்‌ செய்ய வேண்டுமென்பதே ( 2 தீமோ. 3:16,17). 





அப்படியான 





செய்திதான்‌ காணப்‌ 





அவிசுவாசி மனந்தி 


சுவிசேஷம்‌ உட்பட 


நாம்‌ தொ! 


ரும்பி, வேதத்தி 
- அவர்களுக்கு 


ர்ந்து படிக்கும்‌ே 


படுகிறது. நற்செய்திை 





ன்‌ எல்லாப்‌ 
அவர்‌ போதி 


ராது விசுவ 





அரிய தியானத்துக்கான சத்தியங்‌ 





அவிசுவாசிகளுக 


வாசிகளாக மாற வேண்டும்‌ என்பதும்‌ 9 
யோவான்‌ சுவிசேஷம்‌ திருமறையின்‌ இணையற்ற புத்தகம 





கன்று எழுதப்‌ 














ல்‌ அவிசுவாசிகளுக்கென்று வேதத்தில்‌ ஒரேயொரு 
ய விசுவாசிக்க வேண்டுமென்பதே, 


புத்தகங்களையும்‌ யோவான்‌ 


ப்பார்‌. 


சிகளுக்குப்‌ பயன்தரும்‌ பல 


ட்டதென்றாலும்‌ அவிசுவ 


களைக்‌ காணலாம்‌. இந்தப்‌ புத்தகம்‌ 


சிகள்‌ விசு 


தளிவாகிறது. இதன்மூலம்‌ 





க உள்ளது. 


இந்த சுவிசேஷ நோக்கமே யோவான்‌ சுவிசேஷத்தின்‌ மற்றொரு திறவு 


கோலாக உள்ளது. 


யோவான்‌ சுவிசேஷத்திள்‌ விவாதம்‌ 


யோவானின்‌ சுவிசேஷத்தை நாம்‌ நான்கு கவனிக்க வேண்டிய 
மற்றொரு திறவுகோல்‌ எதுவென்றால்‌, இந்த சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ 


6 


ஓரு ஓழுங்கு முறையான விவாதத்தை யோவான்‌ தருகிறார்‌. மத்தேயு, 
மாற்கு, லூக்கா சுவிசேஷங்கள்‌ இயேசுவின்‌ வாழ்க்கை வரலாற்றை 


கூறும்‌ இணையற்ற நூல்களாகும்‌. அவைகள்‌ தனித்தன்மையுடைய 





பொருளுடையதாய்‌, இயேசுவின்‌ வாழ்க்கையை ஒரு திட்டவட்டமான 





ஓழுங்குமுறையோடு கூறுகிறது. எனினும்‌ யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ 
உள்ளது போல, அவ்வளவு ஓழுங்கு முறையான தெளிவான விவாதங்களை 
அவற்றில்‌ நாம்‌ காண முடியாது. 





அந்த விவாதங்கள்‌ இருபதாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதி வசனங்களில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு இதன்‌ ஆசிரியர இயேசு செய்த அற்புதங்களைத்‌ 
தான பதிவு செய்ததற்கான காரணத்தை இவ்வாறு விளக்குகிறார்‌: 








“இயேசுவே கிறிஸ்து என்றும்‌ தேவகுமாரன்‌ என்றும்‌ விசுவாசிக்கும்‌ 








படியாகவும்‌, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்தியஜீவனை 
அடையும்‌ படியாகவும்‌, இவைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது' (யோ 20:31). 
அந்த விவாதத்தை நோக்கும்போது, அதாவது இயேசுவே கிறிஸ்து 
என்றும்‌ தேவகுமாரன்‌ என்றும்‌ யோவான்‌ ஒழுங்கு முறைபடுத்தியுள்ளார்‌. 





இந்த சுவிசேஷ நோக்கமே யோவான்‌ சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள, 
மற்றொரு திறவு கோலாகும்‌. 
மூன்று கேள்விகள்‌ 

யோவான்‌ அதை எழுதிய நோக்கத்தில்‌ இன்னுமொரு திறவு 
கோலைக்‌ காணலாம்‌. 
இங்கு மூன்று கேள்விகள்‌ உள்ளன. அதற்கான விடைகள்‌ இந்த 


சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ காணப்படுகிறது. ஓவ்வொரு அதிகாரத்திலும்‌ 
யோவான்‌ இந்த மூன்று கேள்விகளுக்கான விடைகளைத்‌ தருகிறார்‌. 





கேள்வி எண ஓன்று: இயேசு என்பவர்‌ யார்‌? இயேசு யார்‌ என்ற பதிலை 








சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ தருகிறார்‌ யோவான்‌. 


“QQ 


இரண்டாவது கேள்வி: “வீ 








சுவாசம்‌ எனறால்‌ எனன ? இயேசுவைப்‌ 





பற்றிய காரியங்களை விசுவாசிப்பதின அர்த்தம்‌ என்ன? யோவான்‌ 





நம்மை விசுவாசிக்க மட்டும்‌ அறைகூவல்‌ விடுக்கவில்லை. விசுவாசத்தைக்‌ 
குறித்தும்‌ விசுவாசம்‌ எப்படி இருக்கும்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ பல 


அருமையான வழிகளில்‌ கூறுகிறார்‌. 











மூன்றாவது கேள்வி: 'ஜீவன்‌ என்றால்‌ எனன ?' இதற்கான பதிலை 
ஓவ்வொரு அதிகாரத்திலும்‌ முரண்பாடின்றி தருகிறார்‌. யோவான்‌, நித்திய 
ஜீவனைக்‌ குறித்து எங்களுக்கு நீர்‌ கூறுவது என்ன ? சுவிசேஷத்தின்‌ 
ஓவ்வொரு அதிகாரத்திலும்‌ மூன்றாவது கேள்விக்குப்‌ பதில்‌ உண்டு. 








யோவானின்‌ சுவிசேஷத்தைப்‌ படிக்க படிக்க இந்த மூன்று 


7 


கேள்விகளும்‌-குறிப்பாக அதன்‌ பதில்களுமே, முக்கிய திறவுகோலா 


யிருப்பதைக்‌ காண்‌ 


முறையிலும்‌ 


அழகான அற்புத மொ 


சுவிசேஷத்தை செயல்படுத்த 





மூன்று கேள்விகளுக்கு விரை 


அவிக்குரிய 
சில கி 


இயேசுவைக்‌ 
வாசிக்கிறோம்‌. 


கொள்ளவும்‌ 


கோலாகும்‌. 
டசி 
டு 





கை 
உங்களே 


ஒரு கலைக்கூ 


ஓவ்வொரு 








சொல்லே 


அழகான ட 
கூறுகிறேன்‌: 


இயேசுவைக்‌ ௧ 


விய 
தோற்றத்தைத்‌ திறவுகோலாகக்‌ கொண்டு படிக்கும்‌ 


கலைக்கூட 


6ே 


க்காகள்‌ ௮ 


பா 


ய 


க, இந்த சு 
பகிர்ந்து 6 


அறைகளாகு 








காண விரும்புகிறோம்‌” (12:2 
இவர்களின்‌ 
ஈட்டவும்‌ உதவி செய்யும்‌ மற்றொரு 


ங்கள்‌ உண்‌ 


உதவும்‌. 


ம்‌ 





லிப்புவி 
1) எனறு 


புவ 





ப்போஸ்தலனாகிய 
கே 
வேண்டுகோள்‌ இ 








மி 





பீர்கள்‌. அவை தனிப்பட்ட முறையிலும்‌ தியான 


யோவான்‌ 


ழியில்‌ அந்தச்‌ செய்தியை உங்களுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
டயைத்‌ தேட இச்சுவிசேஷத்தைப்‌ படியுங்கள்‌. 


ம்‌ வந்து 'நாங்கள்‌ 


தை நாம்‌ 





ந்த சுவிசேஷத்தைப்‌ புரிந்து 
க முக்கிய 


மான திறவு 





ண யோவானின்‌ சுவிசேஷத்தைப்‌ ப 


விசேஷத்தின்‌ முன்னுரைய 
காள்ள விரும்புகிறேன்‌. 


க ஒரு 




















சால்லோவிய 


ங்களாக நான்‌ கண்டுகொண்ட 


டிக்கவும்‌. 


தி 





றவுகோலை 


இச்சுவிசேஷத்தை 
டமாக கருதிக்கொள்ளுங்கள்‌, அதன்‌ ஓவ்வொரு அதிகாரமும்‌ 


ம்‌. அங்கே இயேசுவைப்‌ பற்றிய அழகான 
டு. சுவிசேஷத்தைப்‌ புரிந்து கொள்ள இந்தத்‌ 
ாது இயேசுவின்‌ 


சிலவற்றைக்‌ 





அதிகாரம்‌ ஒன்று: ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை 


மாமி 





சமானது, 


ம்மைப்‌ 





1 6 





குமா இ 


வாழ்ந்து காட்‌ 





அதிகாரம்‌ 2: 


6 


9 


டிய பி. 


மகி 








பி 


க 





ப 


தேவனின்‌ ஒரே வழி 


தாவின வீட்‌ை 


அதிகாரம்‌ 2: தேவனி 








ஓவ்வொரு 
ராக மாற ந 


ழ்ச்சியைத்‌ தரு 
டச்‌ சுத்திகரிப்‌ 


பை 








மக்கு அதிகாரம்‌ தந்தவர்‌, 


டத்தவர்‌, ஜீவன்‌ ஒளியாயிருந்தது, இவ்‌ 
மனிதனுக்கும்‌ ஒளிதரும்‌ மெய்யான ஓளி, 


இவ்வுலகின்‌ 


வு 





க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அபிஷேகி 
மசியா, கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு, யோ 
ஸ்ரவேலின்‌ இராஜா, மனுஷகுமாரன்‌, தான்‌ பே 





ளுக்கு வாழும்‌ சாட்சியாக இருந்தவர்‌, தங்களை ஓப்புக்கெ 


திராட்சரசமாக மாற்றக்‌ கூடியவர்‌ இவர்‌ ஒருவரே. 


தருபவர்‌. அவரே நம்‌ மணவாளர்‌. 


பவர்‌, தன்‌ பிதாவின்‌ வீட்டை நே 


க்கிறவர்‌, 
சேப்பின்‌ 


தி 


ததபடி 


சித்தவர்‌, 


பவர்‌, தம்மைக்குறித்து கூறப்பட்டவை 








டுத்த 


அனைவருக்கும்‌ தம்மையே ஒப்புக்‌ கொடுத்தவர்‌, நம்‌ தண்ணீரை 


டத்திலிருந்து வந்த போதகர்‌, அற்புதமான போதகர்‌, 
லோக மனிதன்‌, பரமேறியவர்‌, பிதாவின்‌ ஒரே பேறான மைந்தன்‌, 
, இரட்சகா, சரியான, திட்டமான இரட்சிப்பைத்‌ 


அதிகாரம்‌ 4: அவர்‌ நோமையான யூதர்‌, அவர்‌ களைப்புற்ற மனிதர்‌, 
தேவன்‌ அளித்த ஈவு, ஜீவத்‌ தண்ணீரைத்‌ தருபவர்‌, மக்களுக்குச்‌ 
சரியான வழியில்‌ ஆலோசனைவழங்கும்‌ ஆலோசனைக்‌ கர்த்தா, ஒரு 
தீர்க்கதரிசி, மேசியா, ஒரு பெண்மணியிடம்‌ அவள்‌ செய்த எல்லாவற்றையும்‌ 
கூறியவர்‌, அறுவடையின்‌ தேவன்‌, இவ்வுலகின்‌ மீட்பர்‌, ஜீவ வாழ்வைத்‌ 
தருபவர்‌. 

அதிகாரம்‌ 5: எண்ணிக்கையில்‌ அதிகமாக உள்ள பெலவீனமான 


மக்களை ஒரு போதும்‌ அலட்சியம்‌ பண்ணாத பரமவைத்தியர்‌, 





மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை உடைத்தெறிந்தவர்‌, ஆண்டவரோடு 





சரிசமமாய்‌ இருக்க உரிமை கொண்டவர்‌, பூமியின்‌ நியாயாதிபதி, 


அவரே உயிர்த்‌ தெழுந்தவர்‌, எல்லா திருமறை நூலுக்கும்‌ இவரே திறவுகோல்‌. 








அதிகாரம்‌ 6: அவரே ஜீவ அப்பம்‌, அர்த்தமுள்ள காரியங்களைச்‌ 
செய்த மனிதர்‌. 
அதிகாரம்‌ /: தம்‌ போதனைகள்‌ யாவும்‌ பிதாவின்‌ போதனை எனறு 
உரிமையோடு கூறிய போதகர்‌, அவரைக்‌ கைது செய்ய வந்த 
சேவகாகளை எதற்காக கைது செய்ய வந்தோம்‌ என்று திகைக்க வைத்த 











ஆற்றல்‌ வாய்ந்த பேச்சாளர்‌. அவரைக்‌ கைது செய்யாமல்‌ சென்ற போது, 
அவர்கள்‌ கொடுத்த ஓரே விளக்கம்‌ “அந்த மனுஷன்‌ பேசுகிறதுபோல 





ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ பேசினதில்லை” (7:44-46) என்பதே, 





வாழ்க்கையின்‌ இரண்டு முக்கிய அனுபவங்களின்‌ மூலகாரணர்‌. 
நாம்‌ மறுபடி பிறப்பதற்கும்‌, ஜீவ தண்ணீருள்ள நதிகள்‌ நம்மிலிருந்து 
மற்றவர்களுக்குப்‌ பாயும்‌ கருவியாக நாம்‌ மாறுவதற்கும்‌ மூலகாரணர்‌. (7:37-39). 











அதிகாரம்‌ 8: பாவிகளின்‌ சிநேகிதர்‌, உலகத்தின்‌ ஓளி, வாழ்க்கையின்‌ 








வழிகாட்டி, பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தவர்‌, மெய்யாகவே 
மனிதரை விடுவிக்கும்‌ சத்தியமானவா, ஆபிரகாமுக்கு முன்பே இருந்த 
நித்தியமானவர்‌. 
அதிகாரம்‌ 9: தம்‌ பிதாவின்‌ வேலைகளைச்‌ செய்த மனிதர்‌, அவா தேவன்‌, 
தாம்‌ குணமாக்கினவர்கள்‌ தம்மைத்‌ துதித்தபோது அதனை ஏற்றுக்‌ 
கொண்டவர்‌, ஆவிக்குரிய குருடர்களுக்குப்‌ பார்வை தரும்‌ ஓளியானவர்‌, 











தங்கள்‌ ஆவிக்குரிய குருட்டை உணராத குருடர்களுக்கு அதனை வெளிப்‌ 
படுத்தவர்‌. 

அதிகாரம்‌ 10: ஆடுகளின்‌ நல்ல மேய்ப்பன்‌, அவரே வாசல்‌, அவரே 
மேலான மேய்ப்பன்‌. 

அதிகாரம்‌ 11: அவரே உயிர்த்தெழுதலும்‌ ஜீவனுமாயிருக்கிறார்‌, 
வாழ்வின்‌ தீர்க்கமுடியாத பிரச்சினைகளான வியாதிக்கும்‌, மரணத்துக்கும்‌ 
அவரே பரிகாரி. 


அதிகாரம்‌ 
நாமத்தை 


12: அவரே நிலத்தில்‌ விழுந்து மரித்து ஆண்டவரின்‌ 


மகிமைப்படுத்தி மிகுந்த பலனைக்‌ கொடுக்கும்‌ கோதுமை மணி. 


அவரே மகிமையின்‌ கிறிஸ்து, அவரே துதிக்குப்‌ பாத்திரரான கிறிஸ்து, 
அனைவரும்‌ அறிந்த கிறிஸ்து. 





அதிகாரம்‌ 13: அவர்‌ மிகுந்த தாழ்மையுள்ளவர்‌, ஓரு அடிமையைட்‌ 
போல சீஷர்களின்‌ பாதத்தைக்‌ கழுவியவர்‌. 


புதிய கட்டளைகளை அருளி பிரிந்து சென்ற கிறிஸ்து. 


அதிகாரம்‌ 14: அவரே வரப்போகும்‌ கிறிஸ்து, அவரே வழியும்‌, சத்திய 
ஜீவனுமாயிருக்கிறார்‌, அவர்‌ தம்‌ கொள்கையை வலியுறுத்துகிறவ 


“நானே வழியும்‌ சத்தியம்‌ ஜீவனு 
ம்‌ கூறாமல்‌ என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 


ஏனென்றால்‌ அவா, 


என்று மட்டும்‌ 
வரான்‌ என்‌ 


அவரை 


று கூறியுள்ள 


பின்பற்றுபவர்கள்‌ அனைவரையும்‌ 





சேர்த்துக்‌ 


பின்பற்றும்‌ நம்‌ அனைவ 


காள்ளும்‌ கிறி 


புதிய சமுதாயத்திற்குட்‌ 


மாயிருக்கி 














ம்‌, 
ர்‌, 
» 


றேன்‌ 
பிதாவினிடத்தில்‌ 





ர்‌, நமக்கென்று ஓரு ஸ்தலத்தை ஏ 
ய 


நித்தி 
ஸ்து, நம்‌ இருதயம்‌ கலங்க 
ருக்காகவும்‌ சத்திய ஆவிய 


தேற்றரவாளனை அனுப்புவதாக வாக்குக்‌ கொடுத்த, ஆறுதல 


அதிகாரம்‌ 16: அவரே திர 


மலிருப்‌ 
ராகிய வே 
ளிக்கும்‌ கிறிஸ்து. 








ட்சசெடி, கொடிகளுக்காக ( 


ற்படுத்தி 
நித்தியமாக 
பதற்க 
றொரு 








க 





ாப்பவா, அவரே 





ஜீவன தரும்‌ கிறிஸ்து, கணடிக்கிற கிறிஸ்து, பகைக்க 
தேர்ந்தெடுக்கிற கிறிஸ்து. 


அதிகாரம்‌ 16: தம்மைட 
அதிகாரங்‌ கொடுக்கவும்‌ 
கொடுத்த கிறிஸ்து, அவா 


கிறிஸ்து. 


அதிகாரம்‌ 1 தம்‌ அட்‌ 
வர்களுக்கும்‌ வேண்டிக்‌ 














அதிகாரம்‌ 19: அவர்‌ சிலுவை 


கிறிஸ்து. 


அதிகாரம்‌ 18: சத்தி 
ிறந்தவா, அவர்‌ காட்டிக்‌ கெ 


மக்களால்‌ குற்றம்‌ சாட்‌ 





கிறிஸ்து, 














ய 


ின்பற்றுவரகளைத்‌ தேற்றவு 





பரிசுத்த ஆவியானவரை அனு 
கைவிடப்பட்ட கிறிஸ்து, ஆன 


காண்ட போதகர்‌. 











டவா. 








ம்‌ அவர்களுக்கு 
ப்புதாக வாக்குக்‌ 
£ல்‌ வெற்றியுள்ள 


போஸ்தலர்களுக்காவும்‌ அவர்கள்‌ மூலமாக விசுவாசிப்‌ 


த்தைக்‌ குறித்து சாட்சி கொடுக்க இவ்வுலகில்‌ 
டுக்கப்பட்ட கிறிஸ்து, மாசில்லாத கிறிஸ்து, 


யில்‌ அறையுண்டு அடக்கம்‌ பண்ணப்பட்‌। 





அதிகாரம்‌ 20: அவர்‌ உயித்தெழுந்த கிறிஸ்து. 
அதிகாரம்‌ 21: தம்மை வெளிப்படுத்தின கிறிஸ்து. 


யோவான இப்புத்தகத்தை எழுதிய நோக்கத்தை 








10 


(20:30,31) 


அடிப்படையாகக்‌ கொண்டு “இயேசு யார்‌?' என்ற கேள்விக்கு இச்‌ 


சுவிசேஷமெங்கி 


லும்‌ மிகப்‌ பெரிய விடைகளைக்‌ கா 


ணும்‌ எதிர்பார்ப்பு 


வேண்டும்‌. நாம்‌ இச்சுவிசேஷத்தை ஒன்றாகப்‌ படிக்கத்‌ துவங்குமுன்‌ 


உங்களுக்கென்று 


இப்புத்தகத்தைப்‌ படித்துப்‌ 
இயேசுவைப்‌ பற்றியதான சொல்லோவியங்களைக்‌ கண்டுபிடி 


பிறகு ஜெ 


ஒரு சிறிய ப 





பார்த்து ஓவ்வொரு அதிக 





கண்டு கொண் 


சொல்லோவியத்தில்‌ குறைந்தபட்சம்‌ 


செய்யவேண்டும்‌ 


நீ கணடுகொள்ளலாம்‌. நீ இந்த விடைகளைக்‌ கண்டுகொள்ளும்பே 





. இயேசு யார்‌?” எனற கேள்விக்கு பல 


யிறசியையும்‌ அறைகூவலை 


பத்தோடு யோவான சுவிசேஷத்தை தி 
ட இயேசுகிறிஸ்துவின்‌ சொல்லோவிய 
வாழ்க்கையில்‌ காட்டுங்கள்‌. ஓவ்வொரு அதிகாரத்திலும்‌ உள்ள இயேசுவின்‌ 


ஓன்றையாவ 


யும்‌ விடுக்கிறேன்‌. 
ரத்திலும்‌ உள்ள 
யுங்கள்‌. 

யானித்து நீங்கள்‌ 


ங்களை உங்கள்‌ 





மனப்பாடம்‌ 


து 
ப்பல விடைகளை 


ரது 











இயேசுகிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய கலைக்‌ கூடத்தில்‌ ப 


அற்புதமான 


£ வழிகளில்‌ கிறிஸ்துவைக்‌ காணலாம்‌. 


ல ஆச்சரியமான 


ஒருமுறை இயேசுவைக்‌ குறித்து நீங்கள்‌ என்ன கருதுகிறீர்கள்‌, 


என்று அன்னை தெரசாவிடம்‌ கேள்வி கேட்கப்பட்ட ே 





பதில்‌ இப்‌ 
அவா 
போல தன இ 


புத்தகத்திலுள்ள ஆவிக்குரிய கலைக்கூடம்‌ பே 


பாது அவரின்‌ 
£ஈல இருந்தது. 





சற்றும்‌ தாமதியாமல்‌ மனப்பாடம்‌ செய்து வைத்திருந்தவர்‌ 


தயத்தின்‌ ஆழத்திலிருந்து இயேசு தனக்குள்‌ எப்படி 


இருக்கிறார்‌ எனபதை பற்பல சொல்லோவியங்களைக்‌ கூறினார்‌. அவர்‌ 


ஆதியாகமத்திலி 
மேற்கோள்‌ கா 


விளக்கினார்‌. 


இயேசுவை 


உனக்கு அவர்‌ எப்‌ 


தியானம்‌ செய்யு! 


மீட்டவா 





உண்‌ை 


இச்சுவிசே 


என்ன ?” என்ற இரண்‌ 


வழிகளில்‌ பதில்‌ 
தலாகள்‌ முதல்‌ த 


யோவான்‌ ஸ்நானனின்‌ 


யோவனால்‌ வழி 


மயைக்‌ கண்டுபி 





டித்‌ தோன்றுகிறார்‌? நீ யோவான்‌ 











ne 





, அவர்‌ எனக்குள்‌ இருக்க வேண்டும்‌ என்று விரு 


டிப்பாய்‌. 
ஷத்‌ை) 








கூறப்‌ 


டுள்ளது. முதல்‌ அதிகாரத்திலேே 





டவைய 








காட்டப்பட்டவர்கள்‌. 





11 


£து இயேசு யார்‌?” என்ற கேள்விக்கு 


ஈவது கேள்வியைக்‌ கவனி. இதற்கு 


சீஷர்கள்‌ என்றும்‌ இயேசுவைப்‌ 


ருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம்‌ வரை வசனங்களை 
ட்டி இயேசு தனக்குள்‌ எப்படி இருக்கிறார்‌ என்பதை 


க்‌ குறித்த உன்‌ தரிசனம்‌ என்ன? இயேசு உனக்கு யார்‌? 


புத்தகத்தை நன்கு 


“அவர்‌ என்னை 





ம்புகிறவா”, என்ற 


குத்‌ தொடர்ந்து படிக்கும்‌ போது, 'விசுவாசம்‌ என்றால்‌ 


ம்‌ பல ௮ 
ஆறு அப்‌ 


ழகான 


ய போஸ்‌ 





க இயேசுவைச்‌ சந்திக்கின்றனர்‌. இதில்‌ இரண்டு பேர்‌, 





பின்பற்றும்படி 


அவர்களை நே 
அவர்கள்‌ பதிலுக்கு, 
அவர்‌ 
செல்லும்‌ சம்பவம்‌ அவ 
அவருக்காகவே 


இயேசு 6 


வேண்டும்‌” “அவே 
வேண்டும்‌ என்று 


பே 
கெ 


கண்டுகொள்ளலா 


£ஈதுனையையு 





முழுவதிலும்‌ நம்‌ 
காட்டுகள்‌ காணப்‌ 


வைத்துப்‌ பார்க்கும்போது 
கேள்விக்கு 
என்ன ? இதைப்‌ பெற்று 
இயேசு கிறிஸ்துவை 

இக்கேள்வி 
எடுத்துக்க 
குடிக்கிறவனுக்கு இனி 
புசிப்பவன்‌ இனி ஒருக்க 
என்‌ 


அவர்கள்‌ இயேசுவைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்‌ போது இயேசு திரும்பி 


“வந்து ரங்கள்‌” 











மரித்தா 
படி வ 





ங்கே 6 





இந்த விள 

















£டு வ 
விரும்‌ 
அதன்‌ 
ள்ளும்‌ போது விசுவாச 





ம்‌ 








க்கிறீர ?' என்று கே 


க்கி “உங்களுக்கு எனன வேண்டும்‌ ?' என்று கேட்கிறார்‌. 
“ரபீ நீர்‌ எங்கே தங்கியிரு 


ட்க 


என்று பதில்‌ கூறுகிறார்‌. இப்படித்‌ தொடர்ந்து 


£கள்‌ அவரோடே சென்று 
ர்கள்‌. ஏனெனில்‌ அவரைக்‌ 
ழ்ந்தார்‌ என்‌! 
க்கத்தின மூலமாக, விசுவாசம்‌ 
ழ வேண்டும்‌”, அவரிடம்‌ நு 
புகிறீர” 
பயனையும்‌ நம்‌ தனி 





என்று கேட்க 





ன்‌ ௭ 
வேண்டும்‌. 
பட்‌ 





, அவருக்காக வாழந்து, 
கண்டு ஒப்புக்கொடுத்து 
பதை பார்த்திருந்தனர்‌. 


என்றால்‌ “வந்து பார்க்க 


ன்ன வேலை செய்ய 
இயேசுவின்‌ 
வாழ்வில்‌ கைக்‌ 








ம்‌ என்றால்‌ என்ன, என்ற கே 
ம்‌ என்று யோவான்‌ கூறுகிறார்‌. 





கெகை 6 











யோவான்‌ இச்சுவிசேஷத்தை எழுதிய நோக்கத்தை அடிப்படைய 


விடையை 


க்கு இச்சுவி 


ட்டாக, 











| தைட்‌ 
இப்‌ 








படுகின்றன. 


க ௧ 


க்‌ கெ 
விசுவ 


சேஷ 


நித்திய 


ஒருக்‌ 
லும்‌ 


பாது நான, இச்சுவிசேஷத்தி 
களையும்‌ வசனம்‌ வசனமாக என்னோடு 
நாம்‌ ஒன்றாய்‌ சோந்து படிக்கும்போது, அது ஈ 


கிறிஸ்துவின்‌ வரலாற்றையும்‌ 


சங்கேதத்தை உடைக்கும்‌ 


க 
“ஜீவன்‌ என்றால்‌ என்ன ? என்ற மூன்றாவது 
ல்‌ 


ராணலாம்‌. நித்திய 
ள்ள ஆண 
சிக்கா 
ம்‌ முழுவ 
ஜீவன்‌ 





தும்‌ 


என்‌ 








பசியடைய 


ன்‌ இரு 








அவரின்‌ மிகப்‌ 





ள்விக்கு விடையைக்‌ 





டவர்‌ கூறும்‌ தகுதி 
விட்டால்‌ இது கிடையாதா 
விடையைக்‌ ௧ 
பது இந்த தண்ணீை 
காலும்‌ தாகமுண்டாகாது, 
மலிருப்பான்‌” (4:1-42; 


பத்தியோரு அதிகா 
படிக்க உங்களை அழைக்கிறேன்‌. 


டுஇணையற்ற இயேசு 
பெரிய 


திறவுகோலாக இருக்கட்டும்‌. 


இச்சுவிசேஷம்‌ 


ன்றால்‌ என்ன என்பதற்கு பல அழகிய எடுத்துக்‌ 


ஜீவன்‌ என்ற 


ணலாம்‌. 








க்‌ 





'த்தைப்‌ 
6:48,57) 
போன்றது. 


அ ட்‌ 








ங்‌ 


செய்திகளின்‌ 
இச்சுவி 


சேஷத்தைப்‌ படிக்கும்போது “இயேசு என்பவர்‌ யார்‌?” “விசுவாசம்‌ என்றால்‌ 


எனன ?' “ஜீவன என்றால்‌ என்ன?” என்ற மூன்று கேள்விகளுக்க 


விடைகளைக்‌ கண்டு கொள்வீர்கள்‌. 


12 





ன 


அதிகாரம்‌ 2 


ஜீவ வார்த்தை (யோவான்‌ 1: 1 - 18) 


“ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தி 





லிருந்தது, 





தெ 


அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ 
தேவனோடி ருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று; உண 


ஆதியிலே 


டான 





ன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. அவருக்குள்‌ ஜீவன்‌ 


இருந்தது. அந்த ஜீவன்‌ மனுஷருக்கு ஓளியாயிருந்தது. அந்த ஓளி 


இருளிலே பிரகாசிக்கிறது; இருளானது அதைப்‌ 
(1:1-5) அதுவே இவ்வுலகில்‌ உள்ள ஓவ்வொரு 











மெய்யான ஓளி. 


பற்றிக்‌ கொள்ளவில்லை 


மனிதனுக்கும்‌ ஓளிதரும்‌ 





அவர்‌ உலகத்தில்‌ இருந்தார்‌ உலகம்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று, 


உலகமோ அவரை அறியவில்லை. அவர்‌ தமக்குச்‌ சொந்தமானதிலே 


வில்லை. அவருடைய நாமத்தினமேல்‌ 


அவரை ஏற்றுக கொண்டவாகள்‌ எத்தனை 





கொடுத்தார்‌. அவர்கள்‌, 
லாவது புருஷனுடைய 
பிறந்தவாகள்‌. அந்த வார்த்தை ம 
தினாலும்‌ நிறைந்தவராய 
கண்டதில்லை, பித 
அவரை வெளிப்படுத்தினார்‌. 











என்‌ அணுகுமுறையில்‌ 
இணையற்ற செய்திகளடங்கிய 





போர்களும்‌ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகா 


இரத்தத்தினாலாவது, 
சித்தத்தினாலாவது பிறவாமல்‌, தேவனாலே 


வந்தார்‌. அவருக்குச்‌ சொந்தமானவர்களே அவரை ஏற்றுக்கொள்ள 
விசுவாசமுள்ளவர்களாய்‌ 


பேர்களோ, அத்தனை 
ங்‌ 
மாம்ச சித்தத்தினா 





ம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்‌ 


தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலுங்‌ 
வின்‌ மடியிலிருக்கிற ஒரேபேறான குமாரனே 





சுவிசேஷத்தின்‌ முகவுரையாக 
சுவிசேஷத்தின்‌ திறவுகோல்கள்‌ 


சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்‌. இந்த அதிகாரத்தில்‌ சுவி 


சேஷத்தை வசனம்‌ வசனமாக பாக்கலாம்‌. 





பிரசங்கிக்க 











என்று நான்‌ போதிக்கப்ப்டடேன்‌. முதலில்‌ 





ஆரம்பிக்குமுன்‌ மூன்று காரியங்களைச்‌ செய்ய வேண்டும்‌ 


நீ மக்களுக்கு என்ன 


கூற விரும்புகிறாயோ அதனைச்‌ கூற வேண்டும்‌. பின்பு நீ என்ன கூறு 
கிறாயோ அதை அவர்களுக்குக்‌ கூற வேண்டும்‌. பின்பு “நீங்கள்‌ கூறியதை 





அவர்களிடம்‌ கூறவேண்டும்‌. 





இந்தக்‌ குறிப்பு யோவானின்‌ சுவிசேஷம்‌ எவ்வாறு ஒழுங்காக 


பட்டுள்ளது 





என்று விளக்குகிறது. 


முதல்‌ அதிகாரத்தின்‌ 


முதல்‌ பதினெட்டு வசனங்கள்‌ அப்போஸ்தலனாகிய யோவான்‌ தாம்‌ 


என்ன சொல்ல விரும்புகிறார்‌ என்பதற்கான முகவுரையாக அமைந்துள்ளது. 











தாம்‌ வசனத்திலிருந்து இருபதாம்‌ அதிகாரம்‌ 


இருபத்தி 





ஒன்பதாவது வசனம்‌ வரை யோவான்‌ கூற வேண்டியதைக்‌ நமக்குக்‌ 


13 


கூறுகிறார்‌. அதே இருபத்தியோராம்‌ அதிகாரத்தின்‌ முப்பது, முப்பத்தியோரு 
வசனங்கள்‌ அவர்‌ நமக்கு என்ன கூறினாரோ அதையே கூறுகிறது. 
இச்சுவிசேஷத்தின்‌ திறவுகோல்‌ வசனங்களும்‌ அவர்‌ என்ன கூறினாரோ 
அதை ஏன்‌ கூறினார்‌ என்று விளக்குகிறது. 

அவர்‌ தம்‌ முகவுரையில்‌, இருபத்தியோரு அதிகாரங்களிலும்‌ 
தாம்‌ சொல்ல வந்ததை மாத்திரை வடிவில்‌ கொடுத்துள்ளார்‌. தாம்‌ என்ன 
கூறப்போகிறார்‌ என்று அவர்‌ நமக்குச்‌ சொல்லும்போது, அந்த வார்த்தை 
தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று 
எழுதுகிறார்‌. 'வார்த்தை' என்ற பதத்தை இயேசுகிறிஸ்து என்று விளக்குகிறார்‌. 











நான்‌ என்‌ முகவுரையில்‌ கூறியதுபோல இச்சுவிசேஷம்‌ முழுக்க 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றியதுதான்‌. ஆகவே நாம்‌ இதைப்‌ படிக்கும்போது 
கிறிஸ்துவைப்‌ பார்க்கிறோம்‌. முதல்‌ வசனத்தில்‌ அவர்‌ இயேசுகிறிஸ்துவை 
*வார்த்தை' என்ற பதத்திற்கு ஓப்பிட்டு இயேசுவைப்பற்றிய முதல்‌ 
சொல்லோவியத்தை நமக்குத்‌ தருகிறார்‌. 
































இயேசுகிறிஸ்துவை *வார்த்தை' என்ற பதத்திற்கு ஓப்பிடுவதற்கான 
காரணம்‌ என்ன ? வார்த்தை என்பது உணர்ச்சிகளைச்‌ சுமந்து வருவது. 





என்‌ சிந்தனையில்‌ ஒரு எண்ணம்‌ இருக்குமாயின்‌, அந்த எண்ணத்தை 
உங்களோடு பகிர்ந்துகொள்ள வேண்டுமென்றால்‌ என்‌ சிந்தனையில்‌ 
உள்ளதை உங்கள்‌ சிந்தனைக்குச்‌ சுமந்து வருவது வார்த்தைகளே. 

இங்கு யோவான்‌ தம்‌ சிந்தனையை சொல்மூலம்‌ தெரிவிப்பது 
என்னவென்றால்‌, “ஆதியிலே' - இதே போன்று ஆதியாகமத்தின்‌ புத்தகமும்‌ 
துவங்குகிறது. தேவன்‌ ஏற்கெனவே இருக்கிறார்‌ - இந்த இரண்டிலும்‌ 
துவக்கத்தைப்‌ பற்றிய உயாந்த விளக்கங்கள்‌ - தேவன்‌ தனித்திருக்க 











வில்லை என்று கூறுகிறது. ஆதியாகமத்தில்‌ தேவனைக்‌ குறிப்பிடும்‌ 
போது பன்மையில்‌ கூறப்பட்டுள்ளது. யோவான்‌ ஆதியிலே வார்த்தை 
தேவனிடத்திலிருந்தது என்று கூறுகிறார்‌. இயேசு தம்‌ சீஷர்களுக்காக 
ஜெபித்தபோது, ‘உலகம்‌ உண கந்தக முன்னே உம்மிடத்தில்‌ 

ன 









































எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர்‌ என்‌ை 
உம்மிடத்தில்‌ மகிமைப்படுத்தும” (யோ 17:5) என்று பிதாவிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. தேவன்‌ தம்‌ எண்ணத்தை அல்லது சிந்தனையில்‌ உள்ள 
சத்தியத்தை மனிதனுக்குக்‌ கூற நினைத்திருக்கலாம்‌. இயேசுகிறிஸ்து 
அந்த எண்ணங்களைச்‌ சுமந்து செல்பவராக அல்லது வார்த்தையாக 





























தேவன்‌ சிந்தனையிலிருந்து நம்‌ சிந்தனைக்குச்‌ சுமந்து வந்தார்‌. 








யோவானின்‌ முகவுரையின்‌ முடிவில்‌ இயேசுவைப்‌ பற்றிய சுருக்கமான 
அறிக்கை இவ்வாறு உள்ளது: “தேவனை ஒருவனும்‌ ஓருக்காலும்‌ 
கண்டதில்லை, பிதாவின்‌ மடியிலிருக்கிற ஒரேபேறான குமாரனே 





அவரை வெளிப்படுத்தினார்‌.” (யோ 1:18). 


14 





நமக்குள்ளே 
அவா 
வெளிட்‌ 











கூறியதை 


சிந்தை 
படுத்தின 
சாட்சிகொடுக்க நான்‌ பிறந்தேன்‌” என்றும்‌ (14:6, 


தினான்கு, பதினெட்டு வசனங்களில்‌ அந்த வார்த்தை 


வாசம்‌ பண்ணினார்‌. 


ரர்‌. 
6] 


யாவான்‌ மேற்கோள்‌ 


அதனால்‌ நாம்‌ தேவனைக்‌ 
னகளை அறிந்துகொள்ளவும்‌ 


காட்டியிருக்கிறார்‌. 


மாம்சமாகி 
காணவும்‌ 





இயேசு 


முழுமையாய்‌ 


“நானே சத்தியம்‌” என்றும்‌ “சத்தியத்தைக்‌ குறித்துச்‌ 





18:37) இயேசு 
இயேசு 


கிறிஸ்துவே சத்தியத்தின்‌ தேவனாக உன்னோடும்‌ என்னோடும்‌ பகிந்து 


கொள்ள விரும்பு 





கிறார்‌. 


தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலுங்‌ கண்டதில்லை என்று வேதம்‌ 


அநேக 


வெளிப்பாடுகளையும்‌ வெளிப்படுத்தலையும்‌ அனு 
என்பது சரிதான்‌. அவற்றில்‌ சில அச்சமூட்டுபை 


இடங்களில்‌ கூறுகிறது. 


மனிதர்கள்‌ சிலர்‌ 


ஆண்டவரின்‌ 
பவித்திருக்கின்றனர்‌ 
ச்சி 


வயாகவும்‌ கிளா 


யூட்டுகிற வையாகவும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ அந்த எண்ணங்கள்‌ அல்லது 


தேவ 
பிரதி 





ன்று 
ன்ன 


ரணத்தி 
ங்‌ 


க 


+ 





8 609 ல இடு 
5 


மாயி 


ர 


உடு 











ந்‌ 








னுடைய வெளிப்‌ 
பலிக்கவில்லை. 
ரிசிக்கமுடியாது. 

டந்து வந்த யாரும்‌ உயிரு 


நானும்‌ தேவனின்‌ வெளிட 
ண்போமோ அதுபே 


களிலும்‌ 


வின்‌ மடியிலிருக்கும்‌ ஓ 


எந்த மனிதனும்‌ 


பாடுகள்‌ மட்டும்‌, தேவனைப்‌ 


பற்றி முழுவதையும்‌ 


தேவனை முழுமையாய்த்‌ 











பழைய 


பாட்‌ை 








ய 


நான அதிகம்‌ வி 


ஏற்பாட்டில்‌, 


டன இருக்கமுடிய 


தெளிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. யே 


ரும்‌ 


அந்த அனுவத்திற்குள்‌ 
ராது (யாத்‌ 33:20) 
ப்‌ பொறுத்தவரை 
ண நெருங்கி வரும்போது 














வானை 
க 


ல இயேசுவைக்‌ காணுகிறோம்‌. இந்த 
னாலேயே இந்த “ஆவிக்குரி 





கலைக்கூடம்‌” நான்கு சுவி 


ம்‌ சுவிசேஷமாயிருக்கக்‌ 





க்கிறது. 








து என்பது அல்லது உணவு உண்ணும்போது ஒருவரி 





ருப்‌। 
க்‌ 
































மாழி 
கிரேக்க மொ 
இலக்கணம்‌, 





பயிலுவதாக 
வருடம்‌ 
(exegesis) ௭ 


“எக்ஸிஜீட்‌” 


ரேக்க வ 
பயாப்பே 


கழிந்த 


ககத்திலிருப்பதென்பது ஐக்கியத்தின்‌ 
ன்‌ சாரம்‌ என்னவென்ற 


ங்கிய ஐக்கியத்திலிருந்த 


ே 
ம்‌ ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து பிதாவோடு எப்படிப்ப 


ஐக்கியத்திலிருந்தார்‌ என்பதை 





றான குமாரன்‌'. என்பது 


ட்‌. 











ய காட்டுகிறது. ஒருவரின்‌ 
ன்‌ 
நெருக்கத்தையே காட்டுகிறது. 
ல்‌ குமாரன்‌ (வார்த்தை 

தேவனை முழுமையாய்‌ 





— 


ர்‌; 





ர என்பதே. 





ர்த்தையான 


[அட்ச 


“எக்ஸிஜீட 





(exegeted) என்றதின்‌ 


என்‌ 





முழுமையாக வெளிப்‌ 








ழியைப்‌ பயிற்சிக்‌ கூடத்தில்‌ 


டுத்தினார்‌' பதாகும்‌. நீ 








கிரேக்க 
வருடம்‌ 


சொற்கள்‌ மற்றும்‌ 
இருக்கும்‌. நீ நான்கு 
பின்‌ மற்ற மூன்று 
ன்றழைக்கப்படுகிறது. 
செய்‌ என்றால்‌ 


15 











(௦02016) 


வருடங்கள்‌ 


டித்தால்‌ உன்‌ முதல்‌ வருடம்‌ 
மொழியின்‌ அடிப்படைகளை 
படிப்பதாக இருந்தால்‌ முதல்‌ 
“எக்ஸிஜீஸிஸ்‌” 








திருமறை நூலின்‌ ஒரு வசனத்தை 


அந்த வசனத்தில்‌ உள்ள 


உண்மையினை வெளிப்படுத்து என்று அர்த்தமாகும்‌. (6 - வெளியில்‌ 
80518- சத்தியம்‌ அல்லது அறிவு) மனிதனின்‌ சிந்தனையில்‌ தேவனைப்‌ 
பற்றிய எல்லா சத்தியத்தையும்‌ அறிந்து கொள்ள வேண்டியவை 
இயேசுகிறிஸ்துவாலே வெளிப்படுத்தப்பட்டது என்று யோவான்‌ நமக்கு 
கூறுகிறார்‌. 


ஆபிரகாம்‌, மோசே, தாவீது போன்ற பழைய ஏற்பாட்டு மக்களின்‌ 








வாழ்க்கையைக்கவனிக்கும்‌ போது விசுவாசம்‌ என்ற மிகப்பெரிய கருத்தைக்‌ 
காண்பிக்க அந்தக்‌ கருத்தை ஒரு மனிதனின்‌ மேல்‌ சுற்றி மூடுகிறார்‌. 
இயேசு என்ற மனிதனின்‌ மூலம்‌, சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
இவ்வுலகத்தோடு தொடர்பு கொள்ளும்படி எல்லா சத்தியத்தினாலும்‌ 
அவரைச்‌ சுற்றி மூடினார்‌ என்று யோவான்‌ கூறுகிறார்‌. இயேசுவே 
அந்த மனிதனாக இருந்து எல்லாவற்றையும்‌ செய்ததன்‌ மூலம்‌ 
தமக்குக்கொடுக்கப்பட்ட கடமையை பூரணமாய்‌ நிறைவேற்றினார்‌. 
“அவர்‌ வாயைத்‌ திறந்து போதிக்க ஆரம்பித்தார்‌ என்பதை நாம்‌ 
படிக்கும்போதே இவ்வுலகத்திற்கு தேவனின்‌ மிகப்பெரிய வெளிப்படுத்தல்‌ 




















இயேசுகிறிஸ்துவே என்று உணர்ந்து கொள்ளலாம்‌. 

இயேசுகிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று யோவான்‌ கூறுவது 
இந்த அர்த்தத்தையே குறிக்கிறது. இயேசுகிறிஸ்துவே தேவனின்‌ 
ஜீவ வார்த்தை, ஆதியில்‌ தேவனோடி ருந்தார்‌ அவர்‌ தேவனாயிருந்தார்‌. 
அவரே வார்த்தையாயிருந்தார்‌. பிறகு மாம்சமாகி இவ்வுலகிற்கு 








வந்து தேவனை நம்‌ எல்லோருக்கும்‌ வெளிப்படுத்தினார்‌. தேவனின்‌ 
மிகப்பெரிய வெளிப்படுத்தல்‌ வேதாகமம்‌ அல்ல இவ்வுலகிற்கு தந்த 
அவரின்‌ மிகப்பெரிய வெளிப்படுத்தல்‌ இயேசுகிறிஸ்துவே. 








விஞ்ஞானம்‌, நவீன அறிவியல்‌, குளோனிங்‌, கருக்கலைப்பு போன்றவை 





அறைகூவல்‌ விடுகின்றன. எதுவாயிருந்தாலும்‌ சரி, நாம்‌ நம்மையே 
கேட்டுகொள்ள வேண்டியது என்னவென்றால்‌, இயேசு இதனை ஏற்றுக்‌ 





கொள்வாரா அல்லது அந்தக்‌ கொள்கையையாவது ஏற்றுக்கொள்வாரா ? நாம்‌ 











நம்புவதெல்லாம்‌ எப்போதும்‌ இயேசுவிலிருந்து துவங்க வேண்டும்‌. 
இயேசு என்றசத்தியமும்‌. அவர்‌ போதித்த சத்தியமும்‌ நம்‌ விசுவாசத்தின்‌ 
அடிப்படையாய்‌ இருந்து நாம்‌ அவரது சீஷராக இருக்க தகுதி 
பெற்றிருக்கிறோமா என்பதைக்‌ காட்டும்‌. 























இயேசு தேவனாயிருந்தார்‌. 

இந்த நான்காம்‌ சுவிசேஷத்தின்‌ மூலகாரணமும்‌, பலமான நோக்கமும்‌ 
முதல்‌ வசனத்தில்‌ கடைசி மூன்று வார்த்தைகளில்‌ வெளிபடுத்தப்படு 
கிறது. “அந்த வார்த்தை தேவனாயிருந்தது'. யோவான்‌ எழுதும்‌ 
அந்த வார்த்தை துவக்கத்திலே மாத்திரம்‌ அல்ல எப்போதும்‌ 
தேவனோடி ருந்தது. இந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சுவி 














16 


சேஷத்தின்‌ வ 


தம்‌ இந்த 


வார்த்தை மாம்சமாகி தேவனை நமக்கு 





வெளிப்படுத்தி 
தே. இந்த 
து மாத்தி 
குறிக்கோளாகக்‌ 
அதிகாரத்திலும்‌ 
களோடு முக்கியட்‌ 


என்‌ 








என்‌ 





கா 








அந்த 


வார்த்தை இயேசு 


கிறிஸ்துவாயிருந்தது 


சுவிசேஷம்‌ முழுவதும்‌ இயேசு தேவனோ டிருந்தார்‌ 


கொண்டுள்‌ 


(டுத்தி பேசி 











இந்த ஆழ 


என்ற வார்த்தை 
கி 
சர்வ 


நம்‌ எல்லோரை 


க்க வார்த்தை “கானே 


மூலம்‌ ே 


வல்லமையுள்ள தேவன்‌ மாம்சமானார்‌ 


ம்‌ அலல. 
இந்த விசேஷித்த 


மான சத்தியத்தையே 


அவர்‌ 
ளது. யோவான்‌ ஐந்தாம்‌ மற்றும்‌ எட்டாம்‌ 
கருத்தை இயேசு மதகுருக்‌ 
னார்‌ என்று கூறுகிறார்‌. 


தேவனாயிருந்தார்‌ என்பதையே 


“திரு அவதாரம்‌” (icவrnation) 
யாவான்‌ நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்‌. 
(Cane) என்றால்‌ மாம்சம்‌ என்று பொருள்‌. 


என்று கூறுகிறார்‌. 





யும்‌ காப்ப 


ற்றவே தேவன்‌ மாம்சமானார்‌ என்பதே 


கிறி 


மாம்சத்தில்‌” என்ற கருத்தைக்‌ 


ஸ்மஸ்‌ சுவிசேஷத்தின்‌ நற்செய்திய 


கும்‌. 
குறித்து அதன்‌ பொருளை உங்களோடு 





பகிர்‌ 
சமைய 
செய்து கொள்ளுங்கள்‌. ஒருவேளை 
விடுப। 

புற்றிலிருந்து 
கிருந்து தான்‌ எறு 
ம்புஉங்கள்‌ வீ 


ம்‌. 


நீங்கள்‌ விரும்பல 








ம்புப்‌ ௭ 








ம்புகள்‌ ஊா 














எறு 





ந்து கொள்கிறேன்‌. சிறிது கற்ப 


னை செய்து பாருங்கள்‌. உங்கள்‌ 


லறையில்‌ மற்றும்‌ உங்கள்‌ வீட்டிலும்‌ எறும்பு இருப்பதாக கற்பனை 


இந்த எறும்புத்‌ தொல்லையிலிருந்து 


உங்கள்‌ வீட்டின்‌ ஒரு மூலையிலிருக்கும்‌ 
றும்பு வ 





ருகிறதைக்‌ கண்டுபிடிக்கிறீர்கள்‌. 
ந்து உங்கள்‌ வீட்டிற்குள்‌ வருகிறது. 


ட்டிலிருந்து உணவை எடுத்துக்‌ கொண்டு தங்கள்‌ 


புற்றிற்கு சென்று உணவைப்‌ பத்திரப்படுத்தி உண்கிறது. 








அந்த எறும்புப்‌ புற்றோடு தொ 


டர்பு கொண்டால்‌ இதற்கு ஒரு தீர்வு 


காணலாம்‌. உங்கள்‌ வீட்டை விட்டு வெளியே தங்க அது ஓத்துக்‌ 


கொண்டால்‌ நீங்கள்‌ அந்த எறும்‌ 
கொடுக்க வேண்டும்‌. இந்த எறும்‌ 
ன்றும்‌ தொடர்பு 








அவை ஓவ்வெ 


புப்‌ புற்றின்‌ அருகேயே உணவைக்‌ 
களைக்‌ கவனித்துப்‌ பார்க்கும்‌ போது 
கொள்கிறது. உங்கள்‌ பிரச்சினை 














என்னவென்றால்‌ நீங்கள்‌ இந்த எறும்‌ 


ன்‌ தொடர்பு கொள்ள முடியாததே. 








அந்த எறும்‌ 


வேண்டும்‌ என்ப 





தைக்‌ கற்பனை 9 


புகளோடு உண்மையிலேயே தொடர்பு கொள்ள 








சய்து பாருங்கள்‌. அதை அதிகமாய்‌ 


நேசிக்கிறீரகள்‌ என்பதால்‌ மனிதன்‌ என்ற நிலையை மறந்து ஒரு எறும்பாக 


மாறுகிறீர்கள்‌. நீங்கள்‌ எறும்புப்‌ 








டம்‌, 


புற்றிற்குச்‌ சென்று எறும்புகளி 


“நான்‌ எறும்பாக தோற்றமளித்தாலும்‌ உண்மையில்‌ நான்‌ இந்த வீட்டில்‌ 


வசிக்கும்‌ மனிதன்‌. நான்‌ ஐந்துப 
இழக்கத்‌ தீர்மானித்துள்ளேன்‌. நீ 


வுண்டு பை நிறைய சர்க்கரையை 
என்‌ வீட்டை விட்டு வெளியே 


தங்குவதானால்‌ அதனை இந்த மூலையில்‌ விட்டு விடுகிறேன்‌.” 


17 


இது ஒரு நகைப்பிற்குரிய விளக்கம்‌ என்றாலும்‌, அவதாரம்‌ (ination) 
என்ற வேதத்தின்‌ உயாந்த கருத்தை அழகாக சிறிய வழியில்‌ விளக்கிக்‌ 
காட்டுகிறது. தேவன்‌ தாம்‌ செய்த அற்புதங்களையும்‌, மனிதர்களை 
இரட்சித்ததைக்‌ குறித்து வெளிப்படுத்தியதும்‌, அவர்‌ சந்தித்த அறை 
கூவல்களையும்‌ சற்றே சிந்தித்துட்‌ £ஈருங்கள்‌. இந்த நான்காவது 
சுவிசேஷம்‌ அறிவிக்கும்‌ நற்செய்தியே 'உனக்காகவும்‌ எனக்காகவும்‌ 
நமக்கு இரட்சிப்பையும்‌ நித்திய ஜீவனையும்‌ கொடுக்கத்தான்‌, அவர்‌ 
நம்மை நேசித்தபடியால்‌ மாம்சமானார்‌' என்பதாகும்‌. 























சுருக்கம்‌ 

தம்‌ முகவுரையில்‌ யோவான்‌ தாம்‌ என்ன சொல்லப்போகிறாரோ 
அதைக்‌ குறித்து கூறுகிறார்‌. இயேசு வார்த்தையாயிருந்தார்‌. அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. ஆதியிலே இவ்வுலகம்‌ தோன்றுவதற்கு 
முன்னரே அவர்‌ தேவனோடிருந்த ர்‌. அவர்‌ மாம்சமாகி நம்மோடு வாழ்ந்தார்‌. 
நாம்‌ வேதத்தை மட்டும்‌ படித்தால்‌ போதாது, தேவன்‌ எப்படி இருக்கிறார்‌, 
மனித வாழ்க்கையை அவர்‌ எப்படி வாழ்ந்தார்‌ என்றும்‌ நாம்‌ பார்க்‌ 


























க 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. கிரேக்க வார்த்தையான *ஓitched his tent என்ற 
பதமே “வாசம்‌ பண்ணுவது” என்ற வார்த்தையாக மொழிமாற்றம்‌ 
பிறகுதான்‌, தேவன்‌ எப்படிப்பட்டவர்‌ 
என்பதை வெளிப்படுத்தி நாம்‌ அறிய வேண்டிய எல்லா சத்தியத்தையும்‌ 
அறிவித்தார்‌. (1:1, 14, 18) 


“அவர்‌ உலகத்திலிருந்தார்‌ உலகம்‌ அவா மூலமாய்‌ உண்டாயிற்று, 

















செய்யப்பட்டுள்ளது. தேவன்‌ மனிதனான 









































உலகமோ அவரை அறியவில்லை. அவர்‌ தமக்குச்‌ சொந்தமானதிலே 
(யூத மக்கள்‌ என்று அர்த்தம்‌) வந்தார்‌ அவருக்குச்‌ சொந்தமானவர்களோ 
அவரை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின்மேல்‌ விசுவாசம்‌ 





கொண்டவர்கள்‌ எத்தனை போகளோ, அத்தனை பிள்ளைகளும்‌ தேவனுடைய 
பிள்ளைகளாகும்‌ படி, அவர்களுக்கு அதிகாரங்‌ (உரிமை) கொடுத்தார்‌. 
அவர்‌ இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய 
சித்தத்தினாலாவது பிறவாமல்‌, தேவனாலே பிறந்தவர்கள்‌ (1:12,13). 























இந்த அன்பிற்குரிய அப்போஸ்தலன்‌ கூறுகிறார்‌: “அந்த வார்த்தை 
மாம்சமாகி நம்மோடு வாசம்‌ பண்ணி, இவ்வுலகத்தின்‌ மக்களுக்காக 




















தம்மையே பரிசாகக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ தமக்கு சொந்தமான யூத 
ஜனங்களுக்காக தம்மை தந்தார்‌. யூதரில்‌ அநேகர்‌ குறிப்பாக மதகுருமார்‌ 
அவரை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
யாவரும்‌ மறுபிறப்பின்‌ அனுபவத்தை அடைந்தனர்‌.” 














பன்னிரெண்டாம்‌ வசனத்தில்‌ உள்ள “பெற்றுக்‌ கொள்ளுதல” 





என்ற வார்த்தையின்‌ உண்மை அர்த்தம்‌ “விசுவாசி' என்பதாகும்‌. இயேசு 








உலகில்‌ மாம்சத்தில்‌ இருந்தபோது, மக்கள்‌ தங்கள்‌ தலையைத்‌ தாழ்த்தி 


18 


2 





ண்டாயிற்று. உலகமோ அவரை 





வ 8௫ 
௮ 
3 








(க 
a 
5 
a: 
இ 
2. 
5 
I: 
இ 








ங்கள்‌ அறிந்து கொள்ளவில்லையே 





உ ௨ 





நற்செய்தி கூறுவது இதுதான்‌: 








தெரிந்திருக்கவில்லை. சில யூதர்‌ 





பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிக 


வேறு வார்த்தைகளில்‌ சொல்ல வேண்டுமென்றால்‌, அவர்‌ 


ஜனங்களைச்‌ சந்தித்து தாம்‌ யார்‌ என்‌ 


நம்பவில்லை. ஆனால்‌ ஒருசிலா அதை விசுவாசித்து ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 


தேவன்‌ அவர்களை எப்போதும்‌ 


ாாருள்படும்‌. “அவர்‌ உலகத்திலிருந்தார்‌. உலகம்‌ அவர்‌ மூலமாய்‌ 
ரசிக்கிறோம்‌. ஒரு கவிஞன்‌ இவ்வாறு கூறுகிறார்‌. சிலுவை 
த்தில்‌ அறையப்பட்டார்‌, ஒரு மலைமேல்‌ அது நின்றிருந்தது என்று 
_டும்தான்‌ அவரை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை என்றில்லை. 


௬ அமெரிக்க நீக்ரோவின்‌ கிறிஸ்தவட்‌ 


ங்களுக்குத்‌ தெரியாமல்‌ போன தே”, இவ்வாறு கதறுகிறது. 


வில்லை. ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு “அவர்கள்‌ தேவனுடைய 


ணங்க வேண்டும்‌ என்றோ தங்கள்‌ இருதயங்களில்‌ தம்மை ஏற்றுக்‌ 
காள்ள வேண்டும்‌ என்றோ கூறவில்லை. ஏனெனில்‌ அவர்‌ மாம்சத்தில்‌ 
ருந்தார்‌. இவ்வழியில்‌ அவரை பெற்றுக்‌ கொள்ளாதது ஒரு முன்‌ 
ட்டமாகவேயிருந்தது. அதைக்‌ குறித்து பின்பு சொல்கிறேன்‌. பெற்றுக்‌ 
T (receive) என்ற வார்த்தை இங்கு விசுவாசி (661186) என்று 


அறியவில்லை”. என்று நாம்‌ 








ம, “இது நீர்தான்‌ என்று 
ஆண்டவரே! அது நீர்‌ யார்‌ என்று 


பி 











பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள்‌ 





போல்‌ சிலர்‌ அவரை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. அந்த பன்னிரெண்டு 
அப்போஸ்தலர்கள்‌ அனைவரும்‌ யூதர்கள்‌ என்பது அநேகருக்குத்‌ 


கள்‌ அவரை ஏற்றுக்கொள்ள 
ரங்‌ கொடுத்தார்‌.” 


பதை கூறியபோது அநேகர்‌ அதை 


தம்‌ பிள்ளைகளாயிருக்கும்படி 








அவர்களுக்கு அதிகாரங்‌ கொடுத்தார்‌. 





கிடைத்தது. அந்த அனுபவம்‌ மறுபிறப்பின்‌ 





அவர்களுக்கு ஒரு அனுபவம்‌ 
அனுபவம்‌ போன்றதே. 











இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தின 


டு 














டு 








மூன்றாம்‌ அதி காரத்திலிருந்து இதற்கு மறு 








மறுபிறப்பின அனுபவத்தை அடைந்த 



































19 


ராக்கிறோம்‌. ஏனெனில்‌ அவர்களே இயேசுவுக்குச்‌ சரியான முறையில்‌ 
திலளிப்பவர்கள்‌. இயேசுவுடன்‌ முதலில்‌ பேசிய ஒரு சிலர்‌ அவரின்‌ 
அப்போஸ்தலராக மாறி விட்டனர்‌. இவர்களைத்‌ தவிர இயேசு மறுபடியும்‌ 
றக்க வேண்டும்‌” என்று கூறிய நிக்கொதேமு போன்றோர்‌ அடங்குவர்‌. 


அவர்கள்‌ இயற்கையாக ஏற்கெனவே பிறந்துவிட்டனர்‌. அவர்கள்‌ 





லாவது, புருஷ சித்தத்தினாலாவது 








றந்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான 
அதிகாரத்தை இயேசுவிடம்‌ பெற்றுக்‌ கொண்டவுடன்‌ அவர்கள்‌ ஆவிக்குரிய 
மறுபிறப்பின அனுபவத்தை அடைந்தனர்‌. 
றந்தவர்கள்‌ அல்லது மேலேயிருந்து பிறந்தவர்கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 





யோவான்‌, அவர்கள்‌ தேவனாலே 





பிறப்பு என்றழைக்கப்படுகிறது. 














மேலும்‌ இந்த சுவிசேஷத்தைத்‌ தொடர்ந்து கவனித்துப்‌ படிக்கும்போது 














ஓருசிலரோடு இயேசு பேசியதைப்‌ 























நான்காம்‌ அதிகாரத்தில்‌ சம 
பேசுகிறார்‌. புதுப்பிறட 
புதுபுது மொழிகளில்‌ 
தாகமுண்டாகாத 
அதிகாரத்திலே அவ 
ஓன்பதாம்‌ அதிகாரத்தில்‌ பா 
ே 


அவர்‌ பே 


பு 








விளக்கிக்‌ கூறு 





பசுகிறார்‌. 
சியதை நாம்‌ ௧ 
? இந்த 
ரகள்‌ என்ன செ 
ர்‌. இயேசுவை வி 
நடக்கவில்லை. 


ண்லா 








என்ன சொல்கிறார்கள்‌ க்‌ கலந்‌ 





அவ 
சொல்கிற 
ஒன்றும்‌ 





சுவாசி 
ஆன 





தேவனுடைய குமாரனாகும்படி அதிகாரங்‌ 
அனுபவத்திற்குள்‌ கடந்து வந்தனர்‌. 





அவர்கள்‌ தேவனாலே பிறந்தவராக 


(பின்‌ அனுவத்தைக்‌ குறித்து இ 


ஜீவத்தண்ணீரைக்‌ குறித்து பே 
குளத்தின்‌ அருகே உள்ள மனிதரோடு பேசுகிறார்‌. 
ரவையற்றவனைக்‌ குணட்‌ 
இச்சுவிசேஷம்‌ முழுவதும்‌ வெவ்வேற 


£ஈல்வார 


£ரியப்‌ பெண்‌ ஒருத்தியுடன்‌ இயேசு 
யேசு அவளுக்குப்‌ 
ளோடு ஓருக்காலு 
சுகிறார்‌. ஐந்தா 


கிறார்‌. அவர்‌ அவ ம்‌ 


ம்‌ 





டுத்தி அவனோடு 
ரன மனிதனோடு 


மக்கள்‌ நமக்கு 








ம்‌. 


ஆனால்‌ இந்த 


க்க 














துரையாடலின்‌ நோக்கம்‌ என்ன ? 
களே 


யாத 
ல்‌ 


அதை யோவான்‌ நமக்குச்‌ 
மக்களை அவர்‌ சந்தித்தபோது 
விசுவாசித்தபோது அவர்கள்‌ 
கொடுத்தார்‌. அவர்கள்‌ புதிய 
யோவானைப்‌ பொறுத்தவரையில்‌ 


ள்‌. யோவானின்‌ அறிமுகவுரையைத்‌ 





தொடர்ந்து வரும்‌ எல்லா அதிகா 


யோவான்‌ தாம்‌ கூற வந்ததை துல்லிய 
நான்‌ ஏற்கெனவே கவனித்தப 
முடிவில்‌ தாம்‌ இந்த சுவிசேஷத்தை எழுதுவதற்கான நோக்கத்தைக்‌ 


குறித்துக்‌ கூறுகிறார்‌. இருபதாம்‌ 
எழுதுகிறார்‌: இயேசு செய்த எல்லா 


கூறவில்லை. ஆன 





ஏனென்றால்‌ அப்‌ே 





என்றும்‌ விசுவாசி 
அனுபவத்தை அதை 





ல்‌ அவர்‌ நிகழ்த்திய 
ாது நீங்கள்‌ இயேசுவே கிறிஸ்து 
ப்பீர்கள்‌. நீங்கள்‌ வி 
டந்து நித்திய வாழ்வைட்‌ 








ங்களி 
மாக நமக்கு விளக்குகி 
யே 


லும்‌ கலந்துரையாடல்களிலும்‌ 
நார்‌. 
வான்‌ இந்த சுவிசேஷத்தி 








டி, ன்‌ 


அதிகாரத்தின்‌ முடிவிலே இவ்வாறு 
அற்புதங்களையும்‌ நான்‌ உங்களுக்குக்‌ 
சில அற்புதங்களை கூறுகி 
என்றும்‌ தேவ கு 
ம்போது மறுபிற 
ற்றுக்‌ கொள்வீர்கள்‌. 














சுவாசிக்கு 
Q 











20 


அதிகாரம்‌ 3 


சாட்சி (யோவான்‌ 1 : 1 - 11) 


தேவனால்‌ அனுப்பப்பட்ட ஓரு மனிதன்‌ இருந்தான்‌. அவன்‌ பெய 
யோவான்‌. இவன்‌ சாட்சியாக வந்தவன்‌, ஒளிக்குச்‌ சாட்சியாக வந்தவன்‌. 
அனைவரும்‌ அவன்‌ மூலமாக விசுவாசிக்க வேண்டும்‌. அவன்‌ ஓளியல்ல. 


ஓளிக்கு சாட்சியாக 


கொடுத்து எனக்குப்‌ பின்வருகிறவா எனக்கு முன்னிருந்தவர்‌, ஆகைய 
அவர்‌ என்னிலும்‌ மேன்மையுள்ளவர்‌ என்று நான்‌ சொலலியிருந்தேன்‌, 


அவர்‌ இவர்தான்‌ 
பூரணத்தினால்‌ நாம்‌ 





வந்தவன்‌. யோவான்‌ அவரைக்‌ குறித்து சாட்சி 
ல்‌ 








என்று சத்தமிட்டுக்‌ கூறினான்‌. அவருடைய 

















எல்லோரும்‌ கிருபையின்மேல்‌ கிருபை பெற்றோம்‌. 








எப்படி யெனில்‌ நியாயப்பிரமாணம்‌ மோசேயின்‌ மூலமாய்க்‌ கொடுக்கப்பட்டது, 








கிருபையும்‌ சத்தியமும்‌ 








இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ உண்டாயின (1215-17) 








இச்சிறுபுத்தகத்தின்‌ முதல்‌ அதிகாரத்திலே நான்‌ யோவான்‌ சுவி 
சேஷத்தின முகவுரையில்‌ உள்ள மூன்று வசனங்களைக்‌ கோடிட்டுக்‌ 








காண்பித்தேன்‌. அவை அதிகாரம்‌ ஒன்றில்‌ உள்ள ஒன்று, பதினான்கு, 
பதினெட்டு வசனங்கள்‌. இதற்கு நடுவில்‌ உள்ள ஆறாம்‌ வசனத்திலிருந்து 





எட்டாம்‌ வசனம்‌ வ 
வசனங்களில்‌ யோவ 











ான்‌ என்பவர்‌ நமக்கு அறிமுகம்‌ செய்யப்படுகிறார்‌. 





இவர்‌ யோவான்‌ ஸ்நானன்‌. இயேசு இவரைக்‌ குறித்து எந்த ஒரு 
மனிதனுக்கும்‌ கிடைக்காத மிகப்‌ பெரிய பாராட்டுதலைத்‌ தருகிறார்‌: 


























“ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில்‌ யோவான்‌ ஸ்நானனைப்‌ ரக்கிலும்‌ 


பெரிய தீர்க்கதரிசி ஒரு 
யோவான்‌ ஸ்ந 


இனி அவரைக்‌ குறித்து 





வனுமில்லை” (மத்‌ 11:11; லூக்‌ 7:28). 





னைப்போல மிகப்பெரிய மனிதர்‌ யாரும்‌ இல்லை. 





சற்றே கவனிப்போம்‌. 


இந்த சுவிசேஷத்தின்‌ ஆசிரியர்‌, யோவான்‌ ஓளியலல என்பதை 


என்ற வினைச்சொல்‌ 























போது “அவர்‌ இல்‌ 
அறிமுகப்படுத்துவதை 














ப்‌ 
ரங்கள்‌. இந்தப்‌ பதினெட்டு வசனங்களிலும்‌ நாம்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக 
டிப்பது என்னவென்றால்‌: “அவர்‌ இருந்தார்‌, அவர்‌ இருந்தார்‌, அவ 
இருந்தார்‌”. இயேசுவைக்‌ குறித்து இந்த அப்போஸ்தலன்‌ எழுது 
போது “அவர்‌ இருந்தார்‌” என்கிறார்‌. ஆனால்‌ யோவானைப்‌ பற்றிக்‌ கூறு 


மிகத்‌ தெளிவாக கூறியுள்ளார்‌. ஆனால்‌ அவா ஒளியைக்‌ குறித்து சாட்சி 
கொடுக்க வந்தவர்‌. இந்த முகவுரையில்‌ இயேசுவைக்‌ குறிக்கும்‌ “இருந்தா 


எத்தனை முறை வந்திருக்கிறது என்று கவனித்துட்‌ 








௮6 








ம: 6: 


லை அவர்‌ இல்லை, அவர்‌ இல்லை” என்று 
சற்றே கவனித்துப்‌ பாருங்கள்‌. 


இயேசு, ஜீவ வார்த்தை மாம்சமாகி பலமுறை அவர்‌ கூறுவது, 





“நானே, நானே, நானே” என்று. யோவான்‌ சுவிசேஷத்திலுள்ள கிறிஸ்துவின்‌ 


வாழ்க்கையைப்‌ பற்றி படிக்க மிக்ச்‌ சிறந்த வழிகளில்‌ ஓன்று இயேசு 





21 


கிறிஸ்துவின்‌ “நானே' என்பதை அடையாளமிட்டு நோக்க வேண்டும்‌. 


இயேசு “நானே” என்று 


எதிர்ட 





மறுதலிக்கவில்லை, 
அப்பொழுது அவாகள்‌. 
அதற்கு: நான அவன்‌ 
கேட்டார்கள்‌. அதற்கும்‌ 
நோக்கி: நீர்‌ தீர்க்கதரிசியானவரா ? என்று கேட்ட 
என்றான்‌. அவர்கள்‌ 














பதமாய்‌ யோவ 


கூறுவதை நாம்‌ 


நான்‌ கிறிஸ்து அல்ல” 


அல்ல எனறான்‌. நீர்‌ 








ன்‌ கூறுவதைக்‌ காண்கிறோம்‌. அவா 
“பின்னை யார்‌? நீ எலியாவா? என்று 
அல்ல என்றான்‌. அவர்கள்‌ 


பின்னும்‌ அவனை நோக்கி: 


பார்க்கும்போதே அதற்கு 
இயேசுவை 


என்று அறிக்கையிட்டான்‌. 





கேட்டார்கள்‌. 
தீர்க்கதரியானவரா ? என்று 
பின்னும்‌ அவனை 
ர்கள்‌. அதற்கும்‌ அல்ல 
நீர்‌ யார்‌? எங்களை 








அனுப்பினவர்களுக்கு நாங்கள்‌ உத்தரவு சொல்லும்படி க்கு, உம்மைக்‌ குறித்து 


என்ன சொல்லுகிறீர்‌ 





வழியைச்‌ செவ்வை 





படியே, நான்‌ வன 
கிறேன்‌ என்றான்‌. அனுப்பட்‌ 


மத சம்பந்தப்பட்‌ 


ன்‌ அல்ல. அவர்‌ பெருகவும்‌ நான்‌ 
ணவாளன்‌. அந்த மக்கள்‌, 

















டவர்கள்‌ ஒனறு கூடி யே 





இ 
உடனே அவர்‌ 'நான்‌ அல்ல என்று நான்‌ கூறியி 
ந்‌ 
ம 














(3:28-30) என்று பதில்‌ கூறுகிறார்‌. 


இந்த 


இருக்க 


உணர்ந்தவராய்‌ 





கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்ல இவரை வற்‌ 
நான்‌ வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய 
என்று கூறினார்‌. 
என்பதை தேவனால்‌ தீர்மானிக்கப்பட்‌ 


அதனை ஏற்றுக்‌ கொண்டார்‌. 


அவர்‌ எதை, 


மனிதனின்‌ உயாந்த குணத்தின்‌ இரகசியம்‌ 
எளிமையானது. தான்‌ எந்த அளவில்‌ நிற்க வேண்டும்‌ என்பதையும்‌ 
தன்‌ திறமைக்கேற்ற பொறுப்பையும்‌ உணாந்தவ 


வேண்டும்‌ 


என்று தேவன 





எனறு கேட்டார்கள்‌. அதற்கு அவன: 


சிறுகவும்‌ 
மணவாட்டியாய்‌ 
அந்த திருமணத்தில்‌ தோழனாக 
திருமணம்‌ செய்யப்போவதைப்‌ பா 


மணவாளன்‌ 


ரத்து மகிழ்பவனாக இருப்பேன்‌ 


கர்த்தருக்கு 








ண்ணுங்கள்‌ என்று ஏசாயா திர்க்கதரிசி சொன்ன 
ந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்‌ 
வர்கள்‌ பரிசேயராயிருந்தார்கள்‌ (1:19-24). 








வான்‌ ஸ்நானனிடம்‌ பேசும்‌ 


போது, நீர்‌ கிறிஸ்துவா ? நீர்‌ எலியாவா ? நீர்‌ தீர்க்கதரிசியானவரா ? நீர்‌ யார்‌? 
உம்மைக்‌ குறித்து நீர்‌ என்ன சொல்கிறீர்‌ என்ற 


கேள்விகளைக்‌ கேட்டனர்‌. 


அவர்‌ அந்த கேள்விகளுக்கு இல்லை. நான்‌ அவன்‌ அல்ல என்று கொள்கை 
மாறாமல்‌ அறிக்கையிடுவதைச்‌ சற்றே கவனித்துப்பாருங்கள்‌. 





மறுபடியுமாக இந்த மனிதனை மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ காண்கிறோம்‌. 
யோவானின்‌ சீஷரில்‌ இரண்டு பேர்‌ வந்து அவரிடம்‌, 
பெரியவா” என்று நீர்‌ கூறிய மனிதனை 


“ரபீ, “என்னிலும்‌ 


க்‌ குறித்து அனைவரும்‌ கேட்டனர்‌. 
னி நீர்‌ பேசுவதைக்‌ கேட்க யாரும்‌ வரப்‌ போவதில்லை என்றனர்‌. 


டு 





ருக்கிறேன்‌. அவர்தான்‌ 
வேண்டும்‌. அவர்‌ நம்‌ 
இருக்கிறார்கள்‌. நான்‌ 





மணவாட்டியைத்‌ 








மிகவும்‌ 





£ய்‌ இருந்தார்‌. தான்‌ எப்படி 


தன்னை உருவாக்கினதை 


அந்தக்‌ குழுவினர்‌ தங்கள்‌ 
றுத்தியபோதுகூட இவர்‌ 
சத்தமாயிருக்கிறேன்‌ 














எங்கே, எட்‌ 


படிச்‌ செய்ய வேண்டும்‌ 











டிரு 


22 


ந்தார்‌. ஆகவே அதற்கு 


அதிகமாக 
உணர்ந்திருந்‌ 


தான்‌ இருக்க முயல்வது முட்டாள்தனம்‌ என்பதை 


தனர்‌. தேவ சித்தத்தின்படி 











நடப்பதைத்‌ தவிர வேறெதுவும்‌ 


தனக்கு மேலானதல்ல என்று அவர்‌ அறிந்திருந்தார்‌. 


யோவான்‌ ஸ்நானனை நோக்கி “உன்னைக்‌ குறித்து நீ என்ன 
சொல்கிறாய்‌” என்று ஒரு மதகுரு கேட்கிறார்‌. 'உன்னைக்‌ குறித்து” 


என்பதற்கு அகராதி 





வேறுபடுத்திக்‌ காட்டும்‌ தனித்தன்மை. 


தேவன்‌ யோவ 


யின்‌ விளக்கம்‌ தனித்துவம்‌, மற்ற மனிதரிடமிருந்து 


னை உண்டாக்கினபோதும்‌, உன்னையும்‌ என்னையும்‌ 








உண்டாக்கினபோதும்‌, நம்மை உருவாக்கி 


வீசி எறிந்து 


உண்டாக்குபே 


இஞ்‌ 


தவனால்‌ 


னிதனும்‌ 


வ்வுலகில்‌ 


2௫6 





னற கும்‌. 





68௦ 


இரட்சிப்பின்‌ 


மென்றால்‌ 








அனுசரித்து 
இருந்தோம்‌ 


ஏசாவைப்‌ 





ஓரு கிண்ண 


திருமறை இந்த தனித்துவ மனிதனைக்‌ குறிப்பிடுவதோடு தேவன்‌ 


ருந்ததில்லை, இரு 


கிறிஸ்துவுக்குள்‌ தனித்தன்மையையும்‌ 
மறுபடி பிறவாததற்கு முன்னே, நாம்‌ போலித்தனமாய்‌ நடித்து, 
நம்மைநாமே ஆளுகை செய்து மற்றவர்களைப்‌ போல 


5 








ய அந்த அச்சுருவத்தை (௦௦10) 


விட்டார்‌. ஓவ்வொரு முறையும்‌ தேவன்‌ ஒரு மனிதனை 
£ஈதும்‌ அவனுக்கென ஏற்படுத்திய அச்சுருவத்தை வீசி 











எறிந்துவிடுகிறார்‌. ஆகவேதான்‌ உன்னைப்போல வேறு யாரும்‌ 
ப்பதிலலை, இருக்கப்‌ போவதில்லை. நீயும்‌ நானும்‌ 


தனித்தன்மையோடு உண 











ாக்கப்பட்டுள்ளோம்‌. ஓவ்வெ 











[29]! 





தேவனின்‌ தனித்துவ | 
அறுபது லட்சம்‌ கோடி 








ருக்கும்‌ தனிப்பட விரல்ரேகை உள்ளது. இது ஒன்றே ஓவ்வொ 

னிதனும்‌ தேவனின்‌ படைப்பில்‌ தனித்துவமாக உள்ளான்‌ என்பதற்கு 

டி.என்‌.எ (DNA) என இனறு அழைக்கப்படுவது விரல்‌ 
ம 

















கையைக்‌ காட்டிலும்‌ அற்புதமான நிச்சய 








திருமறையில்‌ “நன்மையும்‌, பிரிய 
முதல்‌ விளைவாக நம்‌ வாழவில்‌ இருக்க வேண்டும்‌ எனறு 
பவுல்‌ கூறுகிறார்‌ (ரோ 12:1,2). வேறு வ 


நாம்‌ மறுபடியும்‌ பிறக்கும்‌ 





£யிருக்கிறான. இன்‌ 








ர 
று 
விரல்கள்‌ உள்ளன. ஓவ்வொரு 
ர 











யிருக்கிறது. 
மும்‌, பரிபூரணமுமான சித்தம்‌ 


ர்த்தைகளில்‌ சொல்ல வேண்டு 


போது நம்‌ தனித்துவத்தையும்‌ 
உணர்ந்து கொள்கிறோம்‌. நாம்‌ 











பழைய ஏற்பாட்டை சேர்ந்த 











போல இருந்தோம்‌. நம்‌ சேஷ த்திர பாகத்தை 




















யாக இருக்க விரும்புகிறார்‌ 














ஜீவனுக்கு ஈ 





தேவன்‌ நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கும்‌ “சுயம்‌” மற்றவர்களிடமிருந்து 
நம்மை எவ்வாறு வேறுபடுத்திக்‌ ௧ 





ஈடாக என்னத்தைக்‌ கொடுப்‌ 





(மாற்கு 8:36,37). 


23 


வதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌ தன்‌ ஜீவனை 
5தினால்‌ அவனுக்கு லாபம்‌ 


ம்‌ கூழுக்காக விற்றுப்போடுகிறோம்‌.' (ஆதி 15:2-34). 





என்றும்‌ கூறுகிறது. மனுஷன்‌ 


என்ன அல்லது மனுஷன்‌ தன்‌ 
பான்‌” என்று இயேசு கூறுகிறார்‌. 





ட்டுகிறது என்றும்‌ கூறுகிறார்‌ 


எனக்கென்றும்‌ உனக்கென்றும்‌ தேவன்‌ ஒரு நல்ல ஏற்றுக்கொள்ளக்‌ 


கூடிய சரியான சித்தத்தை வைத்தி 
இர 


ந்த தனித்துவத்தை உணர்ந்து 
வ 





தேவனுடைய திட்டத்தை அறிர்‌ 


அறிந்து கொண்டவர்கள்‌. எதற்கு எ 
சித்தம்‌ கொண்டுள்ளார்‌ என்ற டொறுட்‌ 


ருக்கிறார்‌. நாம்‌ கிறிஸ்துவு 
கொள்ள முடியாது. கி 


ந்து 


போன்றவர்கள்‌ தங்கள்‌ எல்லையையும்‌ அதன்‌ 


க்குள்‌ வராமல்‌ 
றிஸ்துவுக்குள்‌ 


ந்ததற்கான முதல்‌ வரவாக இதனை பெற்றுக்கொள்ள முடிகிறது. 


கொண் யோவான்ஸ்நானன்‌ 


அளவுகோல்களையும்‌ 


ங்கே எப்படி தாங்கள்‌ இருக்க தேவன்‌ 


பை 





உணா 


ந்தவாகளாய்‌ இருக்கின்றனர்‌. 








திருமறையில்‌ கொடுக்கப்‌ 
ட்டு, யோவான்‌ ஸ்நானனின்‌ 
வாழ்விலும்‌ ஓரு நோக்கம்‌ வை 





க 
நம்‌ 








விருப்பம்‌ 





எப்‌ 
விசுவாசிக்‌ 


மனிதரையும்‌ எப்பே 








களையும்‌ போல நாமு 


யோவானின்‌ அறிக்கை 





இந்த சுவிசேஷத்தின்‌ ப 


பட்டுள்ள யே 
வாழ்விற்கு நே 
த்திருக்க 
அறைகூவல்‌ விடுக்கிறது. நீ எப்படி இருக்க வே 
ம்‌ பற்றி உனக்குத்‌ தெரியுமா? நீ இந்த உலகத்தில்‌ எங்கே 
படி இருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ வைத்துள்ள திட்ட 
கிறாயா? திருமறை நமக்குக்‌ கூறும்‌ 
£தும்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய தீர்க்கதரிசி 
ம்‌ நம்‌ தனிப்பட்ட வாழ்வை ஓப்‌ 


த்தொன்‌ 


வான்‌ ஸ்நானனின்‌ எடுத்துக்‌ 
க்கம்‌ வைத்த தேவன்‌ 
ரா 
ண்டு 








மாட்ட என்ற நம்பிக்கைக்கு 








ம்‌ என்ற தேவனின்‌ 





த்தை நீ 
பெரிய 





ப்‌ 


இம்மிக 





படைக்க இதுவே வழி. 


பதாவது வசனத்தில்‌ 


“இதுவே 





யோவானின்‌ அறிக்கை” 
யோவான்‌ அறிக்கையிட்டார்‌ 


வசனத்தில்‌ நான்‌ பார்த்தேன்‌ அறிக்கையி 
ட்டுள்ளது. யோவானின்‌ அறிக்கை ௭ 











ராக்கும்போது 
குறிக்கோளின்‌ 
முறையான 

இந்த வாதம்‌ 
இயேசுவே கிறிஸ்‌ 
நித்திய ஜீவனை 09 





கொள்கைக்கு 


வாதம்‌ சுவிசேஷம்‌ 





வசன 


பற்றுக்‌ கொள்வோம்‌ 


என்றும்‌, 
என்று 





ம 


சுவிசேஷ நோக்கத்தின்‌ ஓரு 
து, மேசியா, தேவ 


கு 





ம்‌ இருபத்தி ஐந்தைப்‌ 


ப்‌ பதிலளிப்பதைக்‌ 





கேள்விக்கு 


கா 








கொடுக்கிறீர்கள்‌ என்ற கேள்விக்குட்‌ 
நானம்‌ கொடுக்கிறேன்‌; நீங்கள்‌ 
நடுவிலே நிற்கிறார்‌. அவர்‌ 





மேன்மையுள்ளவர்‌; அவருடைய பாத 


நான்‌ பாத்திரனல்ல” என்றான்‌. 


இருபத்தியொன்பதாம்‌ வசனத்தில்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌: 


தி 


அறியாமலிருக்கிற ஓருவர்‌ உங்கள்‌ 


முப்பத்திரண்டாம்‌ வசனத்தில்‌ 
ம்‌, பிறகு முப்பத்திநான்காம்‌ 
ட்டேன்‌” என்றும்‌ கூற 

















ன்ன, என்று துல்லியமாகட்‌ 





யோவான்‌ ஸ்நானனின்‌ அறிக்கை சுவிசேஷத்தின்‌ 
மாறாமல்‌ உள்ளது. ஒரு ஒழுங்கு 








காணப்படுகிறது. 


உள்ளது. 
யடைந்து 


முழுவதிலும்‌ 
பகுதியாக 
மறு பிறப்‌ை 














மாரன்‌, நாம்‌ 





என்று நம்பச்‌ செய்கிறது. 


ர்க்கும்போது யோவான்‌ மற்றொரு 


ண்பீர்கள்‌: ஏன்‌ ஞானஸ்நானம்‌ 


லாக: “நான்‌ ஜலத்தினாலே ஞானஸ்‌ 








எனக்குப்‌ பின்வந்தும்‌ என்னிலும்‌ 
ட்சையின்‌ வாரை அவிழ்ப்பதற்கும்‌ 
“மறு 


நாளிலே யோவான்‌ இயேசுவைத்‌ தன்னிடத்தில்‌ வரக்கண்டு இதோ 


24 


உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்‌ குட்டி. எனக்குப்‌ 


பில்‌ 


டப ல 


ன 


ஒருவர்‌ வருகிறார்‌. 


௬ட்டாக, நான்‌ ஜலத்தி 








பின்னும்‌ யோவான்‌ சாட்சிய 


ல வானத்திலிருந்திறங்கி, 





னும்‌ இவரை அறியாதிருந்தேன்‌; 
டுக்கும்படி என்னை 





குவதை நீ காண்பாயோ, அவ 
ல 














[1] 


ஆவி 
நிகழு 
என்ப 
பே 
காண 
எனறு 








க்கிறவா என்று எனக்குச்‌ செ 
வே 


தேவனுடைய குமாரன்‌ என 





அவரை ஞானஸ்நானம்‌ 9 
யானவர்‌ 


தே நசரேயனாகி 





து ஆவியானவர்‌ புறாவைப்‌ 





கிறோம்‌. ஆகவே 
ட்சி கொடுக்கி 





சா 7. 


ற 


கச்‌ சொன்ன 
இவா 
ஆனாலும்‌ ஜலத்தினால்‌ ஞ 
“ஆவியானவர்‌ இற 
ரிசுத்த 
ல்லியிருந்தார்‌. 


அனுப்பினவர்‌: 
ரே ப 


சாட்சி கொடுத்து வருகிறேன்‌. 


க 


ஒருநாள்‌ அநேக மக்களுக்கு 
புறாவைப்‌ போல 


யோவான்‌ ந 


அவர்‌ எனக்கு முன்னிருந்தபடியால்‌ என்னிலும்‌ 
மன்மையுள்ளவரென்று நான்‌ சொன்னேனே, 
னும்‌ அவரை அறியாதிருந்தேன்‌; இவர்‌ இஸ்ரவேலுக்கு ௦ 
னாலே ஞானஸ்நானஸ்‌ கொடுக்க வ 





க்க 


£டு 


ம்போது அந்த மனிதனே தேவகுமாரன்‌ என்று நீ கண்டு கொள்‌ 


போல 





மேல்‌ 


ஞானஸ்நானங்‌ கொடுக்கும்பே 
அவர்மேல்‌ தங்குவார்‌. 


சரேயனாகிய இயேசுவே தேவகு 


ம்‌ 
இவாதான்‌. 
வளிப்படும்‌ 
ந்தேன்‌.” 


அவர்‌ 


து: “ஆவியானவர்‌ புறாவைப்‌ 


தங்கினதைக்‌ கண்டேன்‌. 
னஸ்நானங்‌ 


ங்கி யாமேல்‌ 





ஆவியினால்‌ ஞ 
அந்தப்படி யே 


னஸ்நானங்‌ 


டு, 











நான்‌ கண 





அனுப்பினவர்‌ கூறினதாவது: 
து 
அவ்வாறு 


வ ய்‌” 


ய இயேசுவுக்கு அவர்‌ ஞானஸ்நானங்‌ கொடுக்கும்‌ 


தைக்‌ 


வானத்திலிருந்திறங்கிய 





மாரன்‌ 


யோவானி 


ஸ்நான 


ன்‌ இயேசுவை இவ்வாறு அறிமுகப்‌ 





டுத்துகிற 





“இதோ உலகத்தின்‌ 


(1:29) 
தேவனி 


கணக்க 


ய 
ன்‌ 


ஈத்திர 
சட்‌ 
ன ஆட்‌ 


கமம்‌, 





டத்திற்குக்‌ கீழப்‌ 
டுக்கு 


ப 
லேவிய 


வத்தைச்‌ சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்‌ 











டி களின்‌ 





டுக்குட 











கமம்‌ புத்தகங்களில்‌ குறிப்பிட்டுள்ள 








டிந்து தங்களை தியாகம்‌ செய்த கே 
நோக்கத்தை தீர்க்கதரிசிகளில்‌ கடைசி 


மிகப்‌ 
தியா 


நினைவு 


இயே 


பலியிட்‌ 





பெரியவருமான யோவ 


கிகளின்‌ இருதயமும்‌ ஆ 
ச்‌ சின்னங்களாய்‌ மாற்றப்‌! 
னன இயே 
லுவை மரணத்தையும்‌ யூத 
ம்‌ தொடர்பு படுத்துகிறது. யாத்தி 
ப்‌ புத்தகம்‌ போல விவரக்குறிட்‌ 


த்துமாவும்‌ 

















யோவான்‌ ஸ்ந 
சுவின்‌ சி 


சுவை 


ட 











ன்ஸ்நானன்‌ நிறைவேற்றினார்‌. 


ட்டுள்ளன (யாத்‌ 12; லூக்‌ 22:15,16) 


பாவம்‌ செய்த மனிதன்‌ பரிசுத்த தேவ 


ட 


டி 
யு 
ட 
யூதஆராதனை முறைப்ப 











௫௫. 4 





அறிமுகப்படுத்திய விதம்‌ 


மக்கள்‌ ஆராதனையின்‌ போது 





ராகமத்தின்‌ பல அதிகாரங்கள்‌ 
புகள்‌ அடங்கியதாய்‌ உள்ளது. 


னை எளிமையாக 











ப்படி 
ல நு 








ற்றாண்டுகளாக தொ 








25 


அணுகமுடியும்‌ என்று விளக்குகிறது. 
டாந்து செயல்‌ 
ற்பாட்டைக்‌ குறித்து அவ்வளவ 
கள்‌ இயேசுவை சிலுவையில்‌ அறைந்த 
ற்றியவாகள்‌ அவரை தேவ ஆட்டுக்குட்டி ௭ 


லொட 
பட்டு வருகிறது. 
கத்‌ தெரியாத 


ன்‌ அவரைப்‌ 


௪ மானின்‌ 








மக்கள்‌, 


பின்‌ த 








ன்று கண்டுகொண்டனர்‌ 


என்று சிலர்‌ என்னிடம்‌ கருத்து தெரிவித்தனர்‌. 


யோவான்‌ ஸ்நானனோ 


இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ ஆரம்பிக்கும்‌ போதே இக்கருத்தைத்‌ 


தெரிவிக்கிறார்‌. அப்போஸ்தலர்கள்‌ பழைய ஏற்பாட்டுத தீர்க்கதரிசிகளையும்‌ 
யோவான்‌ ஸ்நானனையும்‌ இணைத்துக்‌ கூறும்போது இயேசுவின்‌ 
பலிகொடுக்கப்பட்ட 








பலகோடிக்கணக்கான மி 
(ஏசாயா 53; 1 பேதுரு 1:18,19; 


சாட்சி 


யோவான்‌ ஸ்நானனின்‌ வாழ்க்கையை 


ருகங்களையும்‌ இணைத்துக்‌ கூறுகின்றன 
1 கொரி 5:21. 


2:23,24 ; 


மரணத்தையும்‌ சாலொமோனின்‌ ஆலயத்தில்‌ 





ம 


ர்‌ 


ப்‌ படித்து முடிக்குமுன்‌ 


அவரிடமிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான 





ை 








ச 





ட்சி எனறால்‌ எனன? 
அனுபவத்தை அல்லது கண்டறிந்ததை மற்றவர்களு! 
| உணர்ந்து கொள்வது. நாம்‌ என்ன செய்கிறோம்‌ என்பதை 





டசி என்பது நாம்‌ யார்‌ எனு 


அவர்‌ சாட்சியாக இருந்தார்‌ என்‌ 


எருசலேமிலும்‌ யூதேயா முழுவதிலும்‌, 
| பீர்கள்‌ (அப்‌ 


சமாரிய 


சாட்சி 


ம்‌ 








1:8). 





ன்‌ 














பொறுப்‌ை 











சாட்சியாகும்‌. 





கிறார்கள்‌ என்று 











லும்‌ நாம்‌ கவனித்ததையும்‌ அனு 


நீதிமன்றத்தில்‌ உங்களை சாட்சி 
கற்பனை செய்துகொள்ளுங் 

ன்‌ நீ என்ன அனுபவித்தாய்‌ 
£ உங்களிடம்‌ கேட்கப்படும்‌. நீங்கள்‌ 








சாட்சியாக ம 


ாளுமா ? 
கீழ்ப்படியாதத 





ல்‌ நீதிமன்ற 


நீதிமன்றம்‌ ஏற்றுக்கொள்ளுமா ? ந 
ட்டும்‌ இருந்து கொள்கிறேன்‌” 
நீ பேசவேண்டும்‌ என்று 
அவமதி 


த்தை 














படுவாய்‌. சாட்சி கூறு 


ய 





கள்‌. நீங்கள்‌ சா 





ராக வர கட்டளையிட்டிரு 





தே. இயேசு கூறினார்‌: 
£விலும்‌, பூமியின்‌ கடைசி 


என்பது ஓரு மனிதனின்‌ 
கிர்ந்து கொள்ளும்‌ 


உணர்த்துவதே 
பவித்ததையும்‌ உள்ளடக்கியதே 


க்‌ 


ட்சிக்‌ கூண்டில்‌ 
என்ன கவனித்தாய்‌ என்ற பல 


எதையும்‌ சொல்ல மறுத்தால்‌ 


ன்‌ என்‌ வாழ்க்கையில்‌ வெறு 


என்றால்‌ நீதிமன்றம்‌ ஒத்து 
கட்டளையிடும்‌; 





யோவான்‌ 





இருட்டறையில்‌ கெ 


அவரை அவ்வாறு ட 
சாட்சியாக இருப்பது 
கூறுகிறார்‌. மார்ட்டிர்‌ 
மொழிமாற்றம்‌ செய்யட்‌ 

















ம 











ந்‌ 
நீதிக்காகவும்‌, ஆண்‌ 
வாழ வேண்டும்‌ என்று ே 

















டவரின்‌ நாம 
£திக்கிறது. 


26 


ண்டு சேர்த்தன. அந்நாட்டின்‌ சீர்கெட்‌ 


(வரா) என்ற கிரேக்க பதமே “சா 


ம்‌ பசிக்கோ, தாகத்துக்கோ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே 
மகிமைக்காகவும்‌ 


ம்‌ எடுத்துக்‌ காட்டின்மூல 


ற்றி வேறொரு 





ட்சி்‌ 











சாட்சியா 


அல்லது 
த்தாய்‌ என்று குற்றம்சாட்ட 
வன்‌ தன்‌ அனுபவத்தைக்‌ குறித்துப்‌ பேச வேண்டும்‌. 


ம்‌ 
க்‌ 





ப்‌ 


ஸ்நானனின்‌ வல்லமையுள்ள போதனைகள்‌ அவனை 
ட்ட இராஜா 
தவறு செய்தபோது தைரியமாய்ச்‌ சுட்டிக்காட்டினார்‌. அவருடைய சாட்சியே 
சவைத்தது. அவர்‌ த 
என்ன என்பது ப 


ம்‌ 


வகையில்‌ 
என்று 
ட்டுள்ளது. அவருடைய உண்மையான சாட்சி 
அல்லாமல்‌ 


க 


அதிகாரம்‌ 4 
கிருபையும்‌ சத்தியமும்‌ 
இந்த சுவிசேஷத்தின்‌ முகவுரையில்‌ நாம்‌; “எப்படியெனில்‌ நியாயப்‌ 
பிரமாணம்‌ மோசேயின்‌ மூலமாய்க்‌ கொடுக்கப்பட்டது. கிருபையும்‌ 
சத்தியமும்‌ இயேசு கிறிஸ்து மூலமாய்‌ உண்டாயின” (1:17) என்று 
வாசிக்கிறோம்‌. 





இதன்‌ அர்த்தம்‌ என்ன? கிருபை என்பது சேரிஸ்‌ (௦18) 
என்ற கிரேக்க பதமாகும்‌. இந்தக்‌ கிருபை நம்‌ வாழ்வில்‌ வேலை செய்யும்‌ 
போது அதற்கு கரிஸ்மா (வாக) அல்லது கரிஸ்மாட்டா (எhகrisnata) 
என்றைழக்கப்படுகிறது. கடவுளின்‌ கிருபை என்பது தகுதியில்லாத 
நமக்கு தேவன்‌ அருளும்‌ ஆசீர்வாதமும்‌ கருணையுமே ஆகும்‌. நாம்‌ 
தேவனிடத்திலிருந்து எதையும்‌ பெறத்‌ தகுதியற்றவர்கள்‌. ஆகவே 
தேவன்‌ நமக்கு அருளும்‌ எல்லா நன்மையும்‌ அவருடைய கிருபையேயாகும்‌. 





தகுதியற்ற நமக்கு தேவன்‌ அருளிய கிருபை தேவனின்‌ வல்லமை 
யாகவும்‌ உள்ளது. தேவனின்‌ ஆற்றலே கிருபையாகும்‌. “தேவன்‌ நம்மில்‌ 
நமக்குள்‌ செய்யும்‌ வேலையே கிருபையாகும்‌” நம்‌ உதவி எதுவுமின்றி 
நம்‌ விசுவாசத்தினால்‌ மாத்திரம்‌ தேவன்‌ நமக்குள்‌ செய்யும்‌ 
அற்புதமான கிரியையே மறுபிறப்பாகும்‌. ஆண்டவரின்‌ கிருபையில்லாமல்‌ 
அவா சித்தம்‌ நம்‌ வாழ்வில்‌ எதுவும்‌ செய்யமுடியாது என்பது மற்றொரு 
கருத்தாகும்‌. 




















நாம்‌ தேவன்‌ நோக்கி, “என்னால்‌ முடியாது” என்று சொல்கிறோம்‌. 
தேவன்‌ சொல்கிறார்‌: “எனக்குத்‌ தெரியும்‌ ஆனால்‌ என்னால்‌ முடியும்‌. 
ஆகவே உன்‌ வாழ்வை சரியான வழியில்‌ என்னோடு இணைத்தால்‌ 
என்னிடமிருந்து ஆற்றலைப்‌ பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும்‌ 
உன்னால்‌ செய்யமுடியும்‌. ஆகவே நீ யாராயிருந்தாலும்‌ எப்படியிருந்தாலும்‌ 
சரி, உன்னால்‌ முடிந்தாலும்‌ சரி, முடியாவிட்டாலும்‌ சரி, அது ஒரு பெரிய 

ம்‌ 

க்‌ 








காரியமே அல்ல. நான்‌ யார்‌, என்னால்‌ என்ன செய்ய செய்யமுடியு 





என்பதுதான்‌ விஷயமே. ஆகவே உன்னை என்னோடு இணைத்து 
கொள்‌. என்னிடம்‌ வா. நான்‌ உன்னை உருவாக்கி ஆற்றல்‌ கொடுத்து 
நான்‌ நீ எப்படி இருக்க வேண்டும்‌, என்ன செய்ய வேண்டும்‌ என்று 
விரும்புகிறேனோ அதன்படி உருவாக்குவேன்‌. என்னைப்‌ பின்பற்றி 
வா. இதெல்லாம்‌ சத்தியம்‌ என்பதை நான்‌ உனக்கு நிரூபிப்பேன்‌.” 








அநேக மக்கள்‌ இயேசுவைப்‌ பின்பற்ற நினைத்து, அதனால்‌ 


தங்கள்‌ வாழ்வில்‌ செயல்படுத்த வேண்டிய முழுமையான மாறுதலைப்‌ 


27 


பற்றியோசிக்கு 





என்னால்‌ அப்‌ 





சொல்வது சரித 


ன்‌, உங்களால்‌ அப்படி வாழமுடியாது, செய்ய முடியாது 


எந்த 
மட்டு 














ஒரு நல்ல மொ 








ம 


வளி 
வி 


மேல்‌ 





கொடுக்க 
உண்டாயிருந்தது” (அ 


ன்‌ மு 
ணத்தினால்‌ நாம்‌ எல்லாரும்‌ கிருபை 6 


யேசுவி 


யக்கத்தக்க கிருை 


மனிதன 


மே முடியும்‌. 





அவர்களுக்கு முடியும்‌. இதையே பதினைந்தாம்‌ வசனத்‌ 


வசனங்கள்‌ 


சீரவாதம்‌' என்று. “*கிருபைக்காக கிருை 
த்த 


இது ஒரு சிறந்த நற்செய்தி: மோசே மூலமாக சட்டங்களைட்‌ 
ற்று 





ம்‌ கிருபை 


க்கொண்டோம்‌. 


டமிருந்து 9 


லும்‌ முடியாது 


ழி பெயாப்பாளர்‌ சொல்கிறார்‌: 


யின்‌ மேல்‌ கிருபை' என்பதாகும்‌. 





ஐனங்களுக்கு 
பபாட்ை ம 


டுத்தினார்‌. ந 



































ம 


ம்‌ போது, “என்னால்‌ அதைச்‌ செய்யவே முடியாது. 


டி வாழ முடியாது, எனறு சொல்கிறார்கள்‌. அவாகள்‌ 


- தேவனுடைய கிருடையிருந்தால்‌ 
கொடுக்கப்பட 
திலிருந்து 
கூறுகிறது. அவருடைய பரி 
மல்‌ கிருபை பெற்றோம்‌. 
“ஓன்றன்‌ மேல்‌ ஒன்ற 





கிருபை ல்‌ 


டய ட 


தேவனுை 





வரை 








ப 





ன 











ப” என்ற வார்த்தையின்‌ 











ஆனால்‌ கிருபையையும்‌ சத்தியத்தையும்‌ 


ற்றுக்கொண்டோம்‌. மோசேமூலமாக தேவன்‌ 


அரிய பல சத்தியங்களை பெரிய 





வம்‌ அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ ௭ 


ம்சமான நித்திய வார்த்தையின்‌ மூலம்‌ 


ம்‌ வாழ்வில்‌ அந்த சத்தியத்தைக்‌ கைக்கொள்ள 
யும்‌ தந்து 
ரிசுதத ஆவியானவ 
அதி அற்புதமான சம்‌ 


ள்ளார்‌. இயேசுவைப்‌ பின்பற்றினவர்கள்‌ 
ராது ஏற்பட்டட 
ன்ற புஸ்தகத்தில்‌ 


ர்‌ வந்திறங்கின பே 














பெந்தெகொஸ்தே அனுப 


ப்பட்டுள்ளது. 
ப்‌ 4:33). 





“அவர்களெல்லார்மேலும்‌ பூரண கிருபை 





வத்தைப்‌ பெற்றுக்கொண்ட யூதவிசு 





வாசிகள்‌ அதற்கு முனைரே திருமறையை வைத்திருந்தனர்‌. அவர்‌ 


களுக்கு மோசே 
பட்டி ருந்தது. பல நாற்றாண்டுகளாக, தாங்கள்‌ எப்படி வ 
என்று மோசே காட்டிய சத்தியத்தை அனுபவித்திருந்தனர்‌. 
அந்த சத்தியத்தை தங்கள்‌ வாழ்க்கையில்‌ கைக்கெ 





இல்லாமலிருந்தது. ஆகவே தான்‌ பழைய ஏற்பாட்டு 
வாழ்க்கை நாம்‌ பின்பற்றும்படியாக அல்லாமல்‌ எச்சரி 


உள்ளது (1 கொரி 10:1). 


ஆசிரியர்கள்‌, நியாயப்பிரமாணம்‌ கூர்மையான முனை 


அப்போஸ்தலனாகிய 


மூலமாக 


தேவனின்‌ சட்டங்கள்‌ கொடுக்கப்‌ 
£ழ வேண்டும்‌ 


ஆனால்‌ 





ள்ளும்‌ ஆற்றல்‌ 
விசுவாசிகளின்‌ 
ப்பு £க்கும்படி 











ண்‌ 





பவுலைப்‌ போன்ற புதிய ஏற்பாட்டின்‌ 





போன்று நாம்‌ 


பாவத்தையும்‌, நேர்மை யற்ற தன்மையையும்‌ உணர்த்திக்கொண்டி ருக்கிறது 


(ரோ 3:19,20) என்று எழுதுகின்றனர்‌. யாக்கோபு, தேவனின்‌ வார்த்தை 


28 


கண்ணாடி போன்றது. ஓவ்வொரு நாளும்‌ நாம்‌ கண்ணாடியைப்‌ 

















ர்க்கும்போது நம்‌ சுபாவ முகத்தைப்‌ பார்க்கிறோம்‌ (யாக்‌ 


நம்‌ சீர்கெட்‌ குணத்தை நேராக்கும்‌ 
ஓவ்வெ 
நம்‌ சுபாவ முகத்தை பா 


1:22,25) 





ஆனால்‌ நாம்‌ நேரமையற்றதையும்‌ சுபாவ முகத்தையும்‌ பார்க்கும்போது 


வல்லமை நமக்கில்லை. 


ர நாள்‌ காலையிலும்‌ சத்திய வசனமாகிய கண்ணாடியில்‌ 
ர்க்கும்‌ போது அதைச்‌ சரிசெய்வது யார்‌? 


அதாவது நம்‌ வாழ்வை சரி செய்வதற்குக்‌ கிருபையை எங்கே தேடுவது ? 


இ 
கிருை 
நற்செய்தி: 
“கிருை 


தைத்தான யோவ 











வந்து பார்‌ 


யே 











ன்‌ தம்‌ முகவுரையில்‌ கிருபையின்‌ மேல்‌ 
பெற்றுக்‌ கொள்வோம்‌ என்று நமக்கு கூறுகிறார்‌. இதுவே 





சட்டங்கள்‌ மோசேயின்‌ மூலமாய்க்‌ கொடுக்கப்பட்டன. 


யும்‌ சத்தியமும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ உண்டாயின.” 


வான்‌ ஸ்நானன்‌ இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று 
அறிமுகப்படுத்திய போது அவருடன்‌ அவரின்‌ சீஷ 


ர்கள்‌ இரண்டுபோ்‌ 


இருந்தனர்‌ என்று வாசிக்கிறோம்‌. அவர்களில்‌ ஓருவர்‌ அந்திரேயா. 





“அந்திரேயா முதலில்‌ தன்‌ சகோதரனாகிய சிமியே 


என்று நாம்‌ வாசிக்கிறே 
முதலில்‌ அந்திரேயா த 


மற்றொரு சீஷன்‌ யார்‌ என்று நமக்குச்‌ 
மற்றொருவர்‌ இந்த சுவிசேஷத்தின்‌ ஆசிரிய 
என்று வேத அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. அதற்கு இரண்டு காரண 


ன்‌ என்று கி 


சொல்லப்‌। 





வில்லை. அந்த 
ராகிய யோவானாக இருக்கலாம்‌ 
ங்களுண்டு. 











னைக கண்டான்‌ 


ம்‌. தன்‌ சகோதரனைக்‌ கண்டு கொண்டது 





க்கவார்த்தைகள்‌ கூறுகிறது. 


யோவானுக்கும்‌ ஒரு சகோதரன்‌ இருந்தான்‌. இந்த இரண்டு சகோதரர்களும்‌ 


மீன்‌ பிடிக்கும்‌ தொழிலில்‌ 





'ட்டவா்‌) இயேசுவிடம்‌ 








வார்த்தைகளின்‌ முக்கிய அர்த்தமாகும்‌. 
வேத அறிஞர்கள்‌ மற்றெ 
நம்புவதற்கு இரண்டாவது காரண 


இந்த சுவிசேஷத்தில்‌ தம்மை 


பங்குதாரராக இருந்தனர்‌. 
தன்‌ சகோதரனாகிய சிமியோனை ( 


அறிமுகட 





“அந்திரேயா முதலில்‌ 


பின்னாளில்‌ பேதுரு என்றழைக்கப்‌ 











படுத்துகிறார்‌ என்பதே கிரேக்க 





ரு 
ம்‌: இச்‌ சுவிசேஷத்தின்‌ ஆசிரியர்‌ 
ற்றிக்‌ 














பொதுவாக “இயேசுவுக்கு அன்‌ 





ப 








அவர்‌ எழுதும்‌ விதத்தைப்‌ பார்க்கு 


சீஷன்‌ யோவான்தான்‌ என்று 


குறிப்பிடும்‌ போதெல்லாம்‌ 


ான சீஷன்‌' என்றே எழுதுகிறார்‌. 
ம்போது இவரே யோவான்‌ ஸ்நானனின்‌ 


மற்றொரு சீஷனும்‌ பின்னாளில்‌ இயேசுவின்‌ அப்போஸ்தலனுமாகிய 


யோவான்‌ என்று தெரிகிறது. 


இந்த இரண்டு சீஷர்களையும்‌ இயேசுவைப்‌ பின்பற்றும்படி யோவான்‌ 


29 


கூறுகிறார்‌. நாம்‌ வாசிக்கிறோம்‌: “இயேசு திரும்பி அவர்கள்‌ பின்‌ 
செல்லுகிறதைக்‌ கண்டு: என்ன தேடுகிறீர்கள்‌ என்றார்‌. அதற்கு அவர்கள்‌: 





ரபீ, நீர்‌ எங்கே தங்கியிருக்கிறீர்‌ என்று கேட்டார்கள்‌. (ரபீ என்பதற்கு 





போதகரே என்று அர்த்தமாம்‌). அவா: வந்து பாருங்கள்‌ என்றார்‌” தொடர்ந்து 
அவர்கள்‌ வந்து அவர்‌ தங்கியிருந்த இடத்தைக்‌ 
கண்டு அவருடன்‌ தங்கினார்கள்‌” (1:35-39). 





[.] 


நாம்‌ வாசிக்கிறோம்‌: 


நான்‌ ஏற்கெனவே இந்த சுவிசேஷத்தின்‌ அறிமுகத்தில்‌ குறிப்பிட்டது 
போல யோவான்‌ பல ஆழமான கருத்துக்களைக்‌ கூறியுள்ளார்‌. யோவான்‌ 











ஸ்நானனின்‌ சீஷர்கள்‌ இருவரும்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி கேள்வி 
கேட்டபோது, அதன்‌ பதிலாக வந்து பாருங்கள்‌ என்று இயேசு கூறுகிறார்‌ 
“உங்களுக்கு என்ன வேண்டும்‌? என்ற ஓரு ஆழமான கேள்வி 
கேட்கப்பட்டது. தேவன்‌ நம்மைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ மக்களாக 
படைத்துள்ளார்‌. மனிதனுடைய சுதந்தரமான சிந்தனை தேவனுக்கு 
மிகவும்‌ முக்கியம்‌. இந்த சுதந்தரத்தை ஒருபோதும்‌ அவர்‌ பறிக்கமாட்டார்‌. 
ஏனெனில்‌ அவர்‌ மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கும்‌ சுதந்திரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


நம்‌ இருதயத்தின்‌ விருப்பத்தை ஆண்டவர்‌ நிறைவேற்றுவார்‌ 
என்ற பெரிய வாக்குத்தத்தை சங்கீதம்‌ தருகிறது (சங்‌ 37:4). ஓப்புக்‌ 

















கொடுத்த பல விசுவாசிகள்‌ தேவன்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ கொடுத்த 


இந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை ஞானமாய்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்கின்றனர்‌. அதே நேரத்தில்‌ இந்த வசனம்‌ ஓரு அறைகூவல்‌ 














விடுப்பதாயும்‌ உள்ளது. இந்த வசனம்‌ ஓரு கேள்வியையும்‌ எழுப்புகிறது. 
“நம்‌ இருதயத்தின்‌ விருப்பங்களையெல்லாம்‌ நிறைவேற்றுவார்‌” 
மோசமான வாழ்க்கை முறையை நீ கைக்கொள்ள விரும்புகிறாயா ? 
ஓருவேளை அதுவே நம்‌ தேவையாக இருக்குமாயின்‌ நாம்‌ அந்த 
மாதிரியான வாழ்க்கையைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ உரிமையும்‌ உண்டு. 
நாம்‌ தோந்தெடுக்கும்‌ வாழ்க்கை வாழ நோந்தால்‌ அதற்குரிய பலனை 
நாம்‌ அனுபவிக்க வேண்டும்‌. 





ஓரு கவிஞர்‌ கூறுகிறார்‌: “சீக்கரமாகவோ அல்லது தாமதமாகவோ 
ஒரு மனிதன்‌ அமர்ந்து விளைவுகளைக்‌ குறித்து சிந்திக்க வேண்டும்‌” 
இந்த வார்த்தைகள்‌ மிகவும்‌ உண்மையானவை. இயேசு தம்‌ போதனையில்‌ 





நம்‌ வினைகளின்‌ பலன்களைக்‌ குறித்து கூறியுள்ளார்‌. “வாழ்க்கை என்பது 
பல விளைவுகளைக்‌ கொண்டது. நாம்‌ ஓவவொரும்‌ விருந்தை உண்டு 
அதன்‌ பலனை விரைவிலோ அல்லது தாமதமாகவோ பெற்றுக்‌ 
கொள்வோம்‌. இது மிகவும்‌ முக்கியமான கேள்வியை உருவாக்குகிறது. 











“உனக்கு என்ன வேண்டும்‌, உன்‌ இருதயத்தின்‌ விருப்பம்‌ என்ன ? 


30 





இந்த மனிதர்கள்‌ இயேசுவிடம்‌ கேட்டது மிகவும்‌ யதார்த்தமான 


கேள்விய 
கேள்வித 


£கும்‌. “போதகரே நீர்‌ 


எங்கே தங்கியிருக்கிறீர்‌? என்ற 


ன்‌ கேட்கப்பட்டது. நான்‌ கூறுவது என்னவென்றால்‌ ஓடிக்‌ 


கொண்டிருக்கும்‌ வாழ்க்கையில்‌ உங்கள்‌ போதனை ஓவ்வொரு நாளும்‌ என்ன 


வேலை 
செதுக்கியோ அல்லது ௪ 
சுவற்றில்‌ மாட்டிக்‌ கொள்ள 
நாம்‌ இவ்வுலகில்‌ அனுதி 
மிக முக்கியம 


இ 
மையப்படுத்தி 











தேவனின்‌ வ 


என்ற கேள்வி ஒரு சினமூட்டுவதாகவும்‌ அறிவு மிகுந்த கேள்விய 


சய்கிறது ? ஓவ்வொரு பே 


தகரும்‌ இந்த வார்த்தைகளைப்‌ 


ட்டம்‌ போட்டோ தாங்கள்‌ படிக்கும்‌ அறையில்‌ 
வேண்டும்‌. “போதகரே நீர்‌ எங்கே தங்கியிருக்கிறீர்‌ ?” 
னமும்‌ வாழு 
ன போதனையாயிருக்கிறது. 


ம்‌ வாழ்க்கையே நாம்‌ போதிக்கும்‌ 





இந்த மனிதர்களிடம்‌ கேட்ட கேள்வியை நாமும்‌ தொடர்ந்து 


ர்த்தைக்குள்‌ வரும்போது உனக்கு என்ன வேண்டும்‌ 


கவும்‌ 








உள்ளது. இந்தக்‌ கேள்விக்குச்‌ சரியான பதில்‌ நம்‌ இரட்சகரும்‌ கர்த்தருமாகிய 


இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்றி ந 


க்கும்போது நம்‌ வாழ்க்கையின்‌ தரம்‌ 





ஆற்றல்‌ வாய்ந்ததாய்‌ மாறும்‌. 
அந்த 
வியாபாரிகள்‌. 


மனிதா 
அவ 
கொண்டு வருவதில்‌ 
சந்தித்து அந்த கேள்‌ 
எங்களுக்குக்‌ கரும்‌ 
அழகாய்த்‌ தோன்று 
௭ 


இருவரும்‌ 9 








ஆவலுள்ளவ 





வேண்டாம்‌. 


வியைக்‌ கேட்டபோது அவர்கள்‌ அவரிடம்‌, 

பலகை வேத அறிவு வேண்டாம்‌. கரும்ப 
ம்‌ ஏதாவது அல்லது வேதஅறிவு உள்ள புத்தகமோ 
£ங்களுக்குக்‌ என்ன தெரியவேண்டுமென்பது ஓவ்வொரு 


சயல்பாடுடைய மனிதர்கள்‌. அவர்கள்‌ 
ர்கள்‌ இயேசுவின்‌ போதனையை நடைமுறைக்குக்‌ 


ரகளாய்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ அவரைச்‌ 


பீ, பாரும்‌, 
லகையில்‌ 





நாளும்‌ நாங்கள்‌ எங்கு வசிக்க வேண்டும்‌ ? நீர்‌ கூறுவதை எங்கள்‌ 


வாழ்க்கையில்‌ செயல்படுத்த முடியுமா, என்பதே. 


அவர்களைப்‌ போலவே இயேசுவும்‌ செயல்பாடுடையவராய்‌ இருந்தார்‌. 


ஏனெனில்‌ அவர்கள்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டவுடன்‌ “வந்து பாருங்கள்‌” 





என்று அழைப்‌ 





பு விடுத்தார்‌. பிறகு அந்த அழகான வார்த்தைகளைப்‌ 


படிக்கிறோம்‌. அவர்கள்‌ வந்து அவர்‌ எங்கு வசிக்கிறார்‌ என்று பார்த்து 


அவரோடு தங்கினர்‌. 


ஓப்‌ 
கெ 





நான்‌ கவனித்தபடி யோவான்‌ ந 


அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ அவருக்காக 
புக்கொடுத்து அவர்‌ எங்கு எப்‌ 
ண்டதாலேயே அவ்வாறு செய்யமு 


நான்‌ அறி 
அறிக்கை நமக்கு தொடர்ந்து கூ 
வாழ்ந்தார்கள்‌ என்று. திருமறையிலும்‌ பராம்பரிய ஆலய 


மு 


ப 








31 


டிந்தது என்று கூறப்‌ 


கத்தில்‌ கூறியது போல இந்த 


றுகிறது - அவர்கள்‌ அவருக்காக 


சரித்திரத்திலும்‌, 
மரித்தனர்‌. ஏனென்றால்‌ அவர்கள்‌ 
டி வாழ்ந்தார்‌ என்பதை கண்டு 


டுள்ளது. 











ம்மை விசுவாசிக்க மட்டும்‌ சொல்ல 


வில்லை. விசுவாசிப்பதின்‌ 


அதைக்‌ குறிக்கு 
என்பது “வந்து 





எப்படி வாழ வேண்டு 


அதன்‌ 


கிறிஸ்துவிட 
உம்‌ை 
நான்‌ வந்து 
அறிந்துகொள்‌ 





மப்‌ பின்‌ 





ராகக 








அதை என்‌ வாழ்வில்‌ அனுதினமும்‌ கிரியை செய்யவும்‌ கிருை 


தம்‌ 
பார்க்கா ஓ 


ப்புக்கெ 


டுப்‌ 


ம்‌ என்று 





படியே நாம்‌ வாழ நமக்கு கிருபை 


என 





- நீர்‌ இவ்வு 


அர்த்தம்‌ என்ன என்பதையும்‌ விளக்குகிறார்‌. 
ம்‌ ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இங்கு உள்ளது. விசுவாசம்‌ 


பதே. வந்து இயேசுவோடு நடப்பதே. 


அவரிடம்‌ காட்டச்‌ சொல்வதே, 





தரும்படி. க்‌ கேட்பதே. 


நீங்கள்‌ அதைச்‌ செய்திருக்கிறீர்கள்‌ ? உயிர்த்தெழுந்த, ஜீவிக்கிற 
ம்‌ வந்து நீர்‌ 
பற்றவேண்டும்‌. உம்மைப்‌ பின்பற்ற எனக்கு கிருை 


க்கு வேண்டும்‌ ஆண்டவ 


லகிற்குக்‌ கொண்டு வந்த சத்தியங்களை 


ளவும்‌ அதை என்‌ வாழக்கையில்‌ கைக்கெ 


ர! நான்‌ 


ப தாரும்‌. 





ள்ளவு 


ப தாரும்‌. 


ம்‌, 





அது என்னில்‌ வேலை செய்கிறதை நான்‌ நிரூபிக்க வேண்டும்‌. இயேசு 


இந்த அறைகூவலை எல்லோருக்கும்‌ விடுக்கிறார்‌: “வந்து பாருங்கள்‌”. 


யேசு என்பவர்‌ ய 





ளைவாக 


மனித 
ணாந்து அவரிட 





நிலையைக்‌ 


சத்தியமும்‌ எவ்வளவு 


துவே: வாழ்க்கை 


ப்புக்கொடுத்து அதன்மூல 
காட்டும்போது இயேசுவின்மூலம்‌ 


யோவான்‌ சுவிசேஷத்தைத தொடர்ந்து 


ம்‌ வந்து, 





உண்மையானது 





யோவான்‌ சுவி 


என்று உங்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கிறேன்‌. 


பின்‌ அவரைட்‌ 


படிக்கும்‌ 


ரண்டு கேள்விகளுக்கான விடைகளையும்‌ கண்டுபிடிக்க 
ர்‌? ஜீவன்‌ என்றால்‌ என்ன? வ 
யன்பது தரமானது. அந்த த 
ர்கள்‌ இயேசுவே தேவ 


ஆட்டு 


பின்‌। 


ம்‌ போது மற்ற 


வேண்டும்‌. 





முடைய வ 





ழ்க்கையென்பது 


ழ்க்கையின்‌ 





க்குட்டி என்று 
ற்ற தங்களை 








என கண்டு 


இந்த 


ம்‌ அவர்‌ அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ உண்மை 
வரு 
காள்வீர்கள்‌. 





ம்‌ கிருபையும்‌ 


சேஷத்தை என்னோடு தொடர்ந்து படிக்க வேண்டும்‌ 


சுவிசேஷத்தை 


பெரிதாக்கி ஓன்றாக படிக்கும்போது, அதிகாரம்‌ அதிகாரமாய்‌ வசனம்‌ 


வசனமாய்‌ படிக்கும்போது இயேசு என்பவர்‌ யார்‌, விசுவாசம்‌ என்றால்‌ 


என்ன, ஜீவன்‌ என்றால்‌ என்ன, என்பதைக்‌ கண்டு கொள்ளலாம்‌. 


32 


அதிகாரம்‌ 5 


“மறுபிறப்பு: என்ன, 


“மூன்றாம்நாளிலே கலிலேயா 
கல்யாணம்‌ நடந்தது; இயே 
ருடைய சீஷரும்‌ அந்தக்‌ 
ட்சரசங்குறைவுபட்ட 


களுக்குத்‌ திர 





ட் சரச 





ம்‌ உன 





ர்‌. அவருடைய 


ங்களுக்கு என்ன சொல்லுகிறாே 





தார்கள்‌ தங்களைச்‌ 

ஓவ்வொன்று இரண்டு மூன்று கு 
கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள்‌ 
வேலைக்காரரை நோக்கி: “ஜாடி 
அவர்கள்‌ அவைகளை நி 
நீங்கள்‌ இப்பொழுது மொண்டு, 
பே 


ஏ 

















பந்தி 
“அந்தத்‌ திராட்ச 
ண்ட வேலைக்‌ 
£ரனுக்குத்‌ தெரியா 
ருசிபார்த்தபோது, 

நல்ல திராட்சரசத்தைக்‌ கொடுத்து, 
ருசி 
வைத்தி ருந்தீரே என்றான்‌. 


Q 


க 


ம 


ருக்குத்‌ தெ 


ரால்‌, அவன்‌ 














மண 





“இவ்விதமாக இயேசு இந்த முதலாம்‌ அற்புதத்தைக்‌ கலிலேய 





விலுள்ள கானா ஊரி 
படுத்தினார்‌; அவருடைய சீஷாகள்‌ அவரி 

இச்சுவி 
கூறும்போது, 


லே செய்து, 


இயேசு செய்த அற்புத 


பற்றியதான அறிக்கையைக்‌ கொடுக்கு 
நிஸ்து, தேவகுமாரன்‌ என்று அறிந்து கொள்வார்கள்‌ என்று 
இதை நாமும்‌ விசுவாசிக்க வேண்டுமென்று விரும்பினார்‌. 


இயேசுவே கி 
நம்பினார்‌. 
ஏனெனில்‌ நாம்‌ இதை விசுவாசித்தால்‌ 





என்று அவர்‌ நம்பினார்‌. இயேசு செய்த 


போது இயேசு கானாவூர்‌ 
திரா 





ட்சரசமாக 


திருமறையில்‌ திராட்சரச 








அற்‌ 


33 


சுவின தாயும்‌ அங்கிருந்தாள்‌. இயேசுவும்‌ 
கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்‌. 
பாது இயேசுவின தாய்‌ அவரை நோக்கி: 
ம்‌ இல்லை என்றார்‌. 
க்கும்‌ என்ன, 


சுத்திகரிக்கும்‌ 
டம்‌ (80 லிருந்து 120 


களிலே தண்ணீர்‌ நிரப்பு௩ 
றைய நிரப்பினார்கள்‌. அவர்‌ 


ங்கள்‌” என்றார்‌; அவர்கள்‌ கொண்டு பே 
சம்‌ எங்கேயிருந்து வந்த 
வாளனை அலை 


குறைந்ததைக்‌ கொடுப்பான்‌, க்ரே 


ஏன்‌, எப்படி?” 


விலுள்ள கானா ஊரிலே ஒரு 


அதற்கு இயேசு: 


என்‌ வேளை இன்னும்‌ 
தாய்‌ வேலைக்காரரை நோக்கி: 


ரா, அதன்படி செய்யுங்கள்‌” என்றாள்‌. 


முை 





றமையின்படியே, 
லிட்டர்‌) தண்ண்‌ 
ருந்தது. இயேசு 


ங்கள்‌” என்றார்‌: 


அங்கே வை 


த்தி 








அ 
னி 


வர்களை நோக்கி, 


டத்தில்‌ கொண்டு 








விசாரிப்புக்கா 
னார்கள்‌. 

தென்று தண்ணீரை 
ரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்‌ 
திராட்சரசமாய்‌ மாறின தண்ணீ 
ழத்து, எந்த மனுஷனும்‌ முன்பு 
ஜனங்கள்‌ திருப்தியடைந்த பின்பு, 
நல்ல ரசத்தை இதுவரைக்கும்‌ 


























தம்முடைய மகிமையை வெளி 
டத்தில்‌ விசுவாசம்‌ வைத்தார்கள்‌.” 


சேஷத்தை எழுதின நோக்கத்தைக்‌ குறித்து யோவான்‌ 


ங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 





ம்போது மக்கள்‌ அவைகள்‌ மூலம்‌ 








நித்திய ஜீவனை அடைய முடியும்‌ 


அற்புதங்களைச்‌ சொல்ல ஆரம்பித்த 





கல்யாணத்திற்குச்‌ சென்று தண்ணீரை 
மாற்றியதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

ம்‌ என்பது மகிழ்ச்சியின்‌ அடையாளம்‌. இந்த 
புதத்தைக்‌ குறித்த சம்பவம்‌ அற்புதம்‌ மட்டுமல்ல; அருமையான 


உவமைக்கதையாகவும்‌ உள்ளது. நான்‌ ஏற்கெனவே கூறியபடி இதை 
உவமை என்று கூறுகிறேனே தவிர உண்மை கதை அல்ல என்று 
கூறவில்லை. உவமை என்பது கதையில்‌ வரும்‌ மக்கள்‌, இடம்‌, பொருள்‌ 
அழகான அர்த்தமுடையதாய்‌ நமக்கு போதனையூட்டுவதாகவோ 
அல்லது ஆவிக்குரிய குறிப்புகளைக்‌ கொடுப்பதாகவோ இருக்கும்‌. 








இந்த உவமைக்‌ கதை இச்சுவிசேஷத்தின்‌ கருத்தைக்‌ 
கூறுகிறது: இயேசுவுக்கு சரியான முறையில்‌ செவிகொடுத்தால்‌ 





அவர்கள்‌ மறுபிறப்பை அடைவார்கள்‌ அல்லது ஆவியில்‌ பிறப்பார்கள்‌ 
என யோவான்‌ சொல்லுகிறார்‌. இந்த உவமைக்‌ கதை அதைப்‌ 
போன்றதே. இந்த மிகப்பெரிய அற்புதம்‌ மறுபிறப்பைப்‌ பற்றிய உவமையாக 
உள்ளது. 

இந்த மறுபிறட 
“அவர்களுக்குத்‌ திராட்சரசம்‌ இல்லை” என்று கூறுகிறார்‌. அவர்களுக்கு 
மகிழ்ச்சி அல்லது மெய்யான சந்தோஷமில்லை என்று கூறுவதற்கு 














ின்‌ முதல்‌ படியாக மரியாள்‌ இயேசுவிடம்‌ வந்து, 











உவமையாக்கப்‌ பட்டுள்ளது. ஏன அவர்களுக்கு சந்தோஷமில்லை 
என்பதற்கு அந்த வேளையில்‌ தேவபிள்ளைகள்‌ துனபப்பட்டுக்‌ 





கொண்டி ருந்ததேயாகும்‌. ஏனெனில்‌ அப்போது ரோமர்களின்‌ கடுமையான 
ஆட்சியின்‌ கீழ்‌ இருந்தார்கள்‌. 

இன்று நமக்கு இந்த அற்புதம்‌ கூறுவது என்னவென்றால்‌, முதல்‌ 
டியாக நான்‌ இன்னும்‌ மறுபிறப்படையவில்லை என்று பாவ 
அறிக்கை செய்வதேயாகும்‌. மறுபிறப்படைந்தவர்களைக்‌ குறித்து 
வேதம்‌ கூறும்‌ விளக்கம்‌ இதோ: “ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ 
துசிருஷடியாயிருக்கிறான்‌; பழையவைகள்‌ ஓழிந்துபோயின, எல்லாம்‌ 




















திதாயின. இவையெல்லாம்‌ தேவனாலே உண்டாயிருக்கிறது (இது 
தேவன்‌ செய்வது)” (11 கொரி 5:17). 








ஆவியின்‌ கனிகளைக்‌ குறித்துப்‌ பார்க்கும்போது, அல்லது மறுபிறப்‌ 





படைந்தவர்களின்‌ நிறைவான வாழ்வைக்‌ காணும்‌ போது, நீங்கள்‌, 


“இது என்னைக்‌ குறித்தலலவோ கூறுகிறது” என்று சொல்லாம்‌. 








(கலா 5:22,23; யோ 10:10) உவமையாக சொல்லப்‌ போனால்‌ “என்னிடம்‌ 








திராட்சரசம்‌ இல்லை’ எனறு பாவஅறிக்கை செய்வோமென்றால்‌ 
இந்த உவமைக்கருத்தின்படி மறுபிறப்படைய இதுவே நீங்கள்‌ எடுக்கும்‌ 
முதல்படி, திராட்சரசம்‌ இல்லை, மெய்யான சந்தோஷம்‌ இல்லை. 











அதாவது, மறுபிறப்படையவில்லை என்று பாவஅறிக்கை செய்‌. 





ிறப்பு உவமையின்‌ இரண்டாவதுபடியாக, இயேசு 


இந்த மறு 


வேலைக்காரரை நோக்கி 80 லிட்டர்‌ கொள்ளளவு உள்ள கற்ஜாடிகளை 

















தண்ணீரால்‌ நிரப்பச்‌ சொல்கிறார்‌. திருமறையில்‌, தண்ணீர்‌ என்பது 
திருமறையையே குறிக்கும்‌ (எபே 5:26) 








34 


வ 
அப்போஸ்தலனாகி 
வரும்‌” (ரோ 10:1 


6 


க 


ஆவிக்குரிய 


6 
த 


எ 


நி 


ப 


விசுவாசம்‌ கேள்‌ 
விதை ே 


6 


இ 
இ 


வேலைக்கா 
செய்யுங்கள்‌” 
நம்‌ பாத்திரத்தை தேவ வார்த்தை என்ற தண்ணீரால்‌ நிரப்‌ 


அவர்களுக்குள்‌ 
வ 


நம்‌ வாழ்வில்‌ இத்தகைய 
திநிதிய 





ர்த்தையைப்‌ பி 


ய 


பான்றது என்கிறார்‌ 





ருவில்‌ வளர்தல்‌, 
பிறட்‌ 
தவனின்‌ வார்த்தை 
ண்ணீரினால்‌ நிரப்‌ 














ன்று நான்‌ நம்‌ 





ப்பு. 


இதுவே சிறிய 
ராமாயிருந்தது. ஜனங்‌ 


சனத்தினால்‌ நிரப்‌ 


7). 
பேதுரு. இட 
பிரசவம்‌, வளர்ச்சி 
அல்‌ விதை, 


பும்‌ இ 
கிறேன்‌. நீ 
அறிக்கை செய்து, நீ மேலேயிருந்து மறுப 
உன்‌ பாத்திரத்தை, எண்ணத்தை, வாழ்க்கையை தேவனின்‌ வார்த்தைகள 


ளாகச்‌ 


அற்பு 
யன்‌ 


த 


ராகப்‌ 





பவுல்‌ எழுதுகிறாா: 


புதுப்பிறப்பு என்‌ 


ங்களைச்‌ 9 


'டுத்துகிறார்‌. 


[பது உடல்‌ 


சய்ய தேவன்‌ 


யினா 

















பிறட 








6 


ை 


பில்‌ விதை, முட்‌ 
, உருவாதல்‌ ௭ 


தம்‌ 


எடுத்துக்காட்டாக 
“விசுவாசம்‌ கேள்வி 


லே 








ஈன்று 





மட 
ே 





என்கிறார்‌ துரு (1 














ரண! 


பேது 1:23 


னற இ 
) கற்‌ 











வது 
மறுட்‌ 


டி, மறு 
பிறப்பை 











டியும்‌ பிறட்‌ 








வேதாகம கல்லு 


செல்கிறது. தங்கள்‌ 


பும்போது மறுபிறப்‌ 





வியின 





வதவசனங்களினால்‌ 
தயத்தை 
ரண்டாம்‌ 


இந்த 














டி. இதுவே. 


உவமை 





ஈன்றது. ஆகவே நீ மறு 


நிரப்பு, உன்‌ 


ல்‌ வரும்‌. திருமறையே 





யவில்லை என்‌ 


“பாத்திரத்தை 6 


ஜாடியை 

பது குறித்ததே 
று ப 

டி பிறக்க விரும்பின 


வ 
ல்‌ 





ல்‌ 


ரரியைத துவங்க எனக்குள்‌ 
கள்‌ தேவ வார்த்தையைக்‌ கேட்டவுடன்‌, வார்த்தையைக்‌ 


தவ 


டைகின்றனர்‌. ஏனென்றால்‌ 


தியபிறப்பைக்‌ கொடுக்கும்‌ 











பை 


ிறட்‌ 


ய வேண்டுமென்ற 








உன பாத்திரத்தை நிரப்‌ 














வாழ்வை நிரப்பு 


யின்‌ மூனறாம்படி 


என்பது. இதை நாம்‌ மூன்றாம்படியைக்‌ கடைப்‌ 





. இவ்‌ உவை 


எதுவென்றால்‌, 


, சிந்தனைகளை நிர 





மரிய 


ரிடம்‌, “அவர்‌ உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்‌ 


டிக்கும்‌ 


மயில்‌ சொல்லப்பட 


ால்‌ 














“அவர்‌ என்ன சொல்கிறாரோ அதைச்‌ செய்ய வேண்டும்‌!” 


நீ வே 


பிக்கொண்டே 


தத்தைப்‌ படிக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள்‌ ஜீவன்‌ 


தரும்‌ வார்த்தைகளாய்‌ மாற முக்கிய காரணம்‌ அது எனத்தெரிந்து 


கெ 
நீதி 


வ 


யி 


6 


வ 





க்கதையில்‌, கண 





ராத்தைக்குக்‌ கீழ்ப்‌ 


ருப்போம்‌ (லூக்‌ 8:15). 








£து 











ண்டு நீ என்ன செய்கிறாய்‌, என்பதைப்‌ 


படிவோமென்றால்‌ நல்ல ப 


35 





பாறுத்தது. விதைப்பவன்‌ 
டபடி, நம்‌ வாழ்வில்‌ விதைக்கப்பட்ட தேவனுடைய 


லன்‌ கொடுக்கிறவாகளா 


உன இதயத்தை, சிந்தனையை தேவவார்த்தைகளால்‌ நிரப்பும்‌ 
உனக்குள்‌ எதையாவது செய்யும்படிக்‌ கூறி தேவ சத்தம்‌ 
கேட்கும்‌ போது உடனே செய்‌. ஒருவேளை உன்‌ பாத்திரத்தை தேவ 
ராத்தைகளால்‌ நிரப்பும்போது பரிசுத்த ஆவியானவா, நீ தவறாக ஏதாவது 























செய்யும்போது உன்னை கண்டித்து உணாத்தி உடனே அதை நிறுத்து” 
என்பார்‌. இப்படி. நடை பெறும்போது உடனே நீ கீழ்ப்படிய வேண்டும்‌. 
மறுபிறப்பு உவமையின்‌ நான்காவது படி: நீ முதலாம்‌, இரண்டாம்‌, 
மூன்றாம்‌ படிகளை முடித்தபின்‌ அற்புதமாய்‌ திராட்சரசமாக மாறின 
தண்ணீரை எடுத்து பறிமாறச்‌ செய்வதே. “துல்லியமாக தண்ணீர்‌ 
எப்போது திராட்சரசமாக மாறியது?” என்று கேட்டால்‌ இந்த அற்புதம்‌ 
வேலைக்காரர்களை விசுவாசத்தோடு தண்ணீரை எடுத்து பறிமாறியபோது 








அவர்‌ திராட்சரசமாக மாற்றினார்‌. 


இந்த உவமையின்‌ 
உன்‌ தண்ணீரை திரா 


மற்றவர்‌ 





பெற்றொ 


உன்னே 


சுறறியுள்‌ 





ரசமாய்‌ மாறியதுபோல நு 


போது 


மற்றவாகளோடு உள்ள 
உணமையில்‌ 
மனைவிக்கு அது தெரி 
ருக்குத்‌ தெரியும 


உன்‌ பிறப்பின்‌ அனுபவம்‌ உன்னை ம 


ட்சரசமாக மாற்‌ 
களோடு 
உறவில்‌ வித்தி 





மறுபிற 











? உன்‌ பிள்ளை 


டு பணிபுரிபவாகளுக்கு அது தெரியு 


பகிர்ந்துகொள்‌. உன்‌ 


பின்‌ அனுபவத்தைப்‌ 
யுமா? உன்‌ கண 











செய்தி என்னவென்றால்‌: ஜீவிக்கும்‌ கிறிஸ்து 


ம்போது இந்த அற்புதத்தை 
மறுபிறப்பின்‌ அனுபவமாக 
சம்‌ இருக்க வேண்டும்‌. நீ 
பெற்றிருந்தால்‌ உன்‌ 
னுக்கு அது தெரியுமா? உன்‌ 


று 


ய 





வ 


களுக்குத்‌ தெளிவாக தெரியுமா ? 


மா? 


£த்திரம்‌ மாற்றுவதோடு உன்னைச்‌ 








ள உறவினர்களையும்‌ மாற்றும்‌. ப 
ம்‌ பு 


குத்‌ 





தின்‌ நோக்க 


இந்த அற 





(தியவாழ்வை உறவினாகளி 


ரிமாறியபோது தண்ணீர்‌ திராட்ச 





டம்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ 


ம்‌ 


சீராக்கப்படுகிறது. இந்த 


அற்புதத்தின்‌ உவமை இயேசுவுக்கும்‌ அவர்‌ வார்த்தைகளுக்கும்‌ செவி 


கெ 


வே 


ஆனால்‌ உண 


அனுபவத்தை அலை 


குறி 
ஏற்‌ 
நே 
உங்‌ 


த்து 





கள்‌ 


முறை முழுகவேண்டியதில்லை. ௧ 


டுக்கும்‌ போது கிை 
இந்த அற்பு 
ாளது. 
ணடுமா எனற சிந்தனை உனக்குள்‌ வரும்‌ நேரங்கள்‌ 


படலாம்‌. 


க்கி, 








டக்கும்‌ மறுபிறு 


பின்‌ அனுபவத்தைக்‌ கூறுகி 


றது. 








உவமை 


தத்தில்‌ 





மட்டுமல்ல ஒரு வெளிப்ப 


டும்‌ 





ஒருமுறை மறுபிறட 








ம என்னவென்றால்‌ 


வெளிப்பாடோ அல்லது 
மேல்‌ அறை சம்ப 
நீங்கள்‌ முழுகின மறுபிற 
கால்கள்‌ இ 


ப்பின்‌ 








தாயிருக்கும்‌ (யோ 13:10). 


உனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும்‌ என்கிறபே 
இந்த அழகான அற்புதத்தில்‌ உள்ள ஓரு கோட்பாட்டை 


36 


படைந்து விட்டால்‌, மறுபடி மறு 


டய வேண்டிய அவசிய 


புதிப்‌ 


ரஷணையில்‌ 


வவுலகில்‌ நடந்ததினால்‌ அழுக்காயிருந்தால்‌ இன்‌ே 
ல்களை மாத்திரம்‌ கழுவ வேண 


படி பிறக்க 
அநேகம்‌. 
நீ இன்னொரு மறுபிறட 
மில்லை. உன புதியபிறட்‌ 
பிப்பதோ வேணடுமான 
இயேசு பேதுரு 
அனுபவத்தை அடைந்திருந்து 
னாரு 


ம ன்‌ 








க 











வ 




















டிய 


து இயேசுவின்‌ 
பயன்படுத்திக்‌ 








கொள்‌. முதல்படி: உன்னிடத்தில்‌ திராட்சரசம்‌ இல்லை என்பதை பாவ 


அறிக்‌ை 


காலமாய்‌ எனக்கி 


என்னிட 


இரண்‌ 





க செய்‌ (சங்‌ 51:12). எனக்கு வேண்டிய மகிழ்ச்சி வெகு 


ம்‌ திராட்சு 


ல்லை. என்‌ சந்தோஷத்தை நான்‌ இழந்துவிட்டேன்‌. 
சம்‌ இல்லை என்று தேவனை நோக்கி அறிக்கையிடு. 





£ம்படி: உன பாத்திரத்தை ஆண்டவர்‌ வார்த்தைகளால்‌ நிரப்பு. 





எங்காவது சென்று உன்னை ஓடுக்கு. உன்‌ சிந்தனைகளையும்‌ 


இதயத்தையு 


ம்‌ ஆண்டவரின்‌ வார்த்தையால்‌ நிரப்பு. 


ன்றாம்‌ படி: மேற்சொன்னவைகளைச்‌ செய்து ஆண்டவரின்‌ 


சத்தத்திற்காக காத்திரு. “அவர்‌ செய்‌' என்றோ தம்‌ விரலை நீட்டி 





தொன்றில்‌ வைத்து “நீ இதனைச்‌ செய்யாதே: என்று கூறுவார்‌. 





உன்னை என்ன செய்யச்‌ சொல்கிறாரோ அதனைச்‌ செய்‌. இப்படிச்‌ 





செய்யும்போது ஆவிக்குரிய புதுப்‌ பித்தலை உனக்குள்‌ உணர்வாய்‌. 


சம்பந்த 














ம்‌ படி: உன்‌ தனிப்பட்ட வெளிப்பாடு உன்‌ வாழ்வில்‌ 





ட்‌ அனைவருக்கும்‌ ஆசீர்வாதமாக பயன்படும்படி இருக்க 


தேவனைக்கேள்‌. இந்த நான்கு படிகளையும்‌ நீ நிறைவேற்றும்போது 





கிறிஸ்துவில்‌ உன்‌ வாழ்வு புதுப்பிக்கப்படுதலை நீ கண்டுகொள்வாய்‌. 





இந்த அற்புதத்தின்‌ உடனடி விளைவாக, முதல்‌ தடவையாக, 
சீஷர்கள்‌ இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தனர்‌. அவர்கள்‌ அவரிடம்‌ 


“நீர்‌ எங்கு தங்கியிருக்கி 
பாருங்கள்‌” 
இருந்தது. ஆயினும்‌ அவா்‌ 
ம்தான்‌ முதலில்‌ வி 


கண்டது 








நீர்‌ என்று கேட்டதற்கு அவர்‌ “வந்து 


என்றழைத்ததே விசுவாச பிரயாணத்தின்‌ துவக்கமாக 





கள்‌ தண்ணீர்‌ திராட்சரசமாய்‌ மாறியதைக்‌ 





சுவாசித்தார்கள்‌ என்று யோவான்‌ தெளிவாக 





கூறியுள்ளார்‌. இச்சுவிசேஷத்தின்படி அவர்கள்‌ இயேசுவைப்‌ பின்பற்றிய 


போது 





அனுபவித்து வந்தனர்‌. 
இரண்டில்‌ காண்கிறோம்‌. 


எருசலே 
இவரை 


அவர்களை நம்‌ 





விசுவாசம்‌ என்றால்‌ 


மிலிருக்கும்‌ போது ௦ 


மற்‌ 











என்ன” என்ற வெளிப்பாட்டைத்‌ தொடர்ந்து 
றாரு விசுவாச உருவகத்தை நாம்‌ அதிகாரம்‌ 
இநத அதிகாரத்தின்‌ முடிவில்‌ இயேசு 
சய்த அநேக அற்புதங்களைக்‌ கண்டு ஜனங்கள்‌ 








விசுவாசித்தார்கள்‌. இயேசு எல்லாரையும்‌ அறிந்திருந்தபடியால்‌ 











பி இணங்கவில்லை. மனுஷருள்ளத்திலி ருப்பதை அவர்‌ 


அறிந்திருந்தபடியால்‌, மனுஷரைக்‌ குறித்து ஒருவரும்‌ அவருக்கு சாட்சி 


கொடுக்க வேண்‌ 


“விசுவாச 
விடை உணடு. 


எது அல்ல ௭ 








டியதாயிருக்கவில்லை (யோ 2:23-25). 
ம்‌ என்றால்‌ என்ன” என்ற கேள்விக்கு வேறொரு ஆர்வமூட்டும்‌ 
விசுவாசம்‌ என்றால்‌ என்ன என்பதை விசுவாசமென்றால்‌ 


னக்‌ கூறி விளக்க வேண்டும்‌. அற்புதத்தைக்‌ கண்டதால்‌ 





இந்த மக்கள்‌ விசுவாசித்தனர்‌. அற்புதத்தைக்‌ கண்டால்‌ யார்‌ தான்‌ 


37 


நம்பாமலிருப்ப 








சீஷர்களும்‌ அற்‌ 


இந்த எதிர்‌ 


உள்ளது. விசுவ 


கொள்ளும்‌ ஓப்‌ 


ஓப்பந்தமாகும்‌. ௭ 


மாறான உருவகத்‌ 





ப 





ன்னை 


ர்கள்‌. இயேசுவின்‌ நம்பத்தக்க அதிகாரப்‌ 





தில்‌ விசுவாசம்‌ இருவழி 


பூர்வமான 
கத்தைக்‌ கண்டபின்‌ அவரை விசுவாசித்தார்கள்‌ அல்லவா ? 

பாதையாக 
சம்‌ என்பது விசுவாசி ஒருவன்‌ கிறிஸ்துவோடு செய்து 
ந்தம்‌, கிறிஸ்து விசுவாசிகளோடு செய்து கொள்ளும்‌ 


ப்‌ பின்பற்றுங்கள்‌ நான்‌ உங்களை உருவாக்குவேன்‌ 


(மத்‌ 4:19) இதுவே கிறிஸ்து வேலைசெய்யும்‌ விசுவாச பாதையாக 








உள்ளது. அவரைப்‌ பின்பற்ற ஓ 


வாழ்க்கையை 


ஜனங்கள்‌ அவரை விசுவாசித்த 
பந்தமாக இருந்ததே தவி 
யசு அவர்களிடம்‌ ஒரு ஓட்‌ 
ரே 


ஓப்‌ 
இட 
அவர்கள்‌ அவ 
(யோ 20:29; ரோ 





யே 


காணட்‌ 


வான்‌ கூறு 





பட்டுள்‌ 


தெளிவ 





ான மு 


சுத்திகரிப்பு இரண்‌ 
ம்‌ லூக்காவைப்‌ போல யோவானுக்கும்‌ சரித்திர சம்ப 
இலலாதிருந்திருக்கலாம்‌. இயேசுவைப்‌ 
ன கருத்தெல்லாம்‌ அவர்‌ கிறி 


காரண 
குறிப்பு 


மையம 








தேவாலய 


க்கும்‌ அ 





நிரூபி 


இந்த அதிக 
கிற 
டுகிறது. 
ளது. ஆன 


உருவாக்க ஒப்பந்த 


இ 


பந்தம்‌ செய்கிறோம்‌. அவர்‌ 





தயத்திலிருந்து வந்த ஓப்‌ 














10:9). 


ல்‌ யோவான்‌ து 


ணபாட்டை தீர்க்க 





சுத்திகரிப்பு சம்ப 





டையாளமாக உள 


'ந்தத்தையும்‌ செய்யவில்லை, ஏ 


£டு முறை இருந்திருக்கலாம்‌ என்பதுதான்‌. மற்‌ 
வங்களின்‌ 




















வம்‌ இறுதியில்‌ சோ 


உன 


ம்‌ செய்கிறார்‌. இங்கு பார்க்கும்போது 
ர்கள்‌. அந்த விசுவாசம்‌ புத்திசாலித்தனமான 
பந்தமல்ல. 
ஏனென்றால்‌ 


டு எந்த ஒரு ஒப்பந்தமும்‌ செய்து கொள்ளவில்லை. 


ரத்தில்‌ இயேசு தேவாலயத்தைச்‌ சுத்திகரித்தது பற்றி 
ர்‌. இந்த தேவாலய சுத்திகரிட்‌ 


பு மற்ற சுவிசேஷத்திலும்‌ 
மற்ற சுவிசேஷத்தில்‌ இச்சம்‌ க்கட 


க்கப 


வக்கத்திலேயே வைத்துள்ளார்‌. இந்தத்‌ 


ஓரே வழி - ஒருவேளை தேவ 


ராலய 


றாரு 


[29] 





பற்றி அவரின்‌ அடிப்‌ 
மாரன்‌ என்பதாகும்‌. 








ஸ்து, தேவகு 
வம்‌ இயேசு கிறிஸ்துதான்‌ என்‌ 





தை 








ளது என்று யோவான்‌ கூறுகி 


இயேசு தம்மை தேவன்‌ என்றும்‌ மேசியா என்றும்‌ கூறும்போது 


குருக்கள்‌ “நீர்‌ என்ன அடையாளத்தை எங்களுக்குக்‌ காட்டப்‌ போகி 
என்று கேட்டார்கள்‌. இதே போல வேறொரு சம்‌ 
அடையாளத்தைக்‌ கேட்டபோது இயேசு: “இந்தப்‌ பெ 
அடையாளத்தைத்‌ தேடுகிறார்கள்‌. நான்‌ ஓரு அடை 


சந்ததியார்‌ 


யாளத்தைத்‌ தவிர வேறெதுவும்‌” 


ஆலயத்தை (சரீரமாகிய ஆலயத்தை) இடித்துப்‌ போடுங்கள்‌. மூன்‌ 
நாளைக்குள்ளே இதை மறுபடியும்‌ எழுப்புவேன்‌” என்று கூறுகிற 


(மத்‌ 12:39-4]). 


அவா 


மரித்து உயித்தெழுந்தபின்‌, 





பவத்தில்‌ அவ 





ால்லாத விபச்ச 


றார்‌. 
மத 
நீர்‌ 
ர்கள்‌ 


ரச 


கொடுக்கப்போகிறதில்லை. இந்த 


அவா சீஷாகள்‌ 


38 


று 


ர்‌. 





பழைய 


ஏற்பாட்டில்‌ தீர்க்கதரிசிகள்‌ அவர்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து 
கூறியதையும்‌ பதினாறாம்‌ சங்கீதத்தையும்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
பேதுரு பிரசங்கித்ததையும்‌ நினைவு கூர்ந்தனர்‌. இயேசு கூறிய இந்த 
அறிக்கையையும்‌ நினைவுகூர்ந்தனர்‌ (2:19-22) தேவாலய சுத்திகரிப்பின 





மூலம்‌ இயேசு முக்கிய அடையாளத்தைத்‌ தருகிறார்‌ என்றும்‌, யோவான்‌ 
இயேசுவே கிறிஸ்து, தேவகுமாரன்‌ என்று மீண்டும்‌ வலியுறுத்தி சொல்லி 


நம்மை விசுவாசிக்கச்‌ சொல்கிறார்‌. 








சுருக்கமாகப்‌ பார்க்கும்போது இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு 





என்பவர்‌ யார்‌ எனக்‌ காண்கிறோம்‌. இயேசு நம்‌ தண்ணீரை திராட்சரசமாக 
மாற்றக்‌ கூடியவர்‌. நீ உன்‌ பிரச்சினைகளை எடுத்துக்‌ கொண்டு 


இயேசுவண்டைவா. அவா, தண்ணீரைப்‌ போல இருக்கும்‌ உன்‌ 





பிரச்சினைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை திராட்சரசமாக மாற்றுவார்‌. 
உன்‌ எல்லா பெலவீனங்களோடும்‌ நீ இயேசுவண்டை வரலாம்‌. நீ 
இயேசுவை உன்‌ வாழ்க்கையில்‌ வரவேற்கும்போது தண்ணீரைப்‌ போன்ற 


உன்‌ பெலவீனங்களை மெய்யான சந்தோஷமான திராட்சரசமாக மாற்றுவார்‌. 


இந்த அற்புதத்தைப்‌ பல வழிகளில்‌ பயன்படுத்தலாம்‌. தேவனுடைய 
வார்த்தையைப்‌ பிரசங்கிக்க அல்லது போதிக்க நாம்‌ இதை பயன்‌ 











படுத்தலாம்‌. எனக்கு மிகவும்‌ பிரியமான பேராசிரியரான டாக்டர்‌ 





ஜே. வானன மகஜி 1952 ஆம்‌ வருடம்‌ மாணவர்களான எங்களோடு 








இதைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. அவர்‌ நாலாயிரம்‌ மக்களுக்கும்‌ ஒவ்வொரு 
ஞாயிற்றுக்கிழமையும்‌ பிரசங்கித்தவர்‌. அவர்‌ இவ்வாறு கூறுவார்‌: 
சில நேரங்களில்‌ நான்‌ தரும்‌ செய்தியை தேவன்‌ தந்ததாக 





விசுவாசிப்பேன்‌. ஆனால்‌ உண்மையைச்‌ சொன்னால்‌ அது மிகவும்‌ 
சாதாரண செய்திதான்‌. தண்ணீரைப்‌ போன்றது. ஆனால்‌ 
ஆண்டவர்‌ என்னிடம்‌ கூறுவார்‌: “அந்தச்‌ செய்தியைக்‌ கொடு, மக்ஜி 
செய்தியைக்‌ கொடு” என்று. நான பிரசங்க பீடத்தில்‌ ஏறுமுன்‌ 
அவர்‌ செய்தியைத்‌ தொட தண்ணர்‌ திராட்சரசமாக மாறிவிடுகிறது. இதை 
அவர்‌ எப்படிச்‌ செய்கிறார்‌ என்று தெரியவில்லை. ஆனால்‌ அவர்‌ செய்கிறார்‌.” 
டாக்டர்‌ மகஜி துடிப்பான இளம்‌ போதகர்களிடம்‌, ஆண்டவர்‌ 
உனக்குச்‌ செய்தியைக்‌ கொடுக்கும்போது அதை மற்றவர்க்கு கொடுத்து 
விடு. நீ அதை தண்ணீராகத்‌ தான்‌ நினைப்பாய்‌. ஆனால்‌ அதைப்‌ 





பிரசாங்கி, செய்தியைக்‌ கொடு. நீ அந்த தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌ 
போது பலிபீடத்துக்கும்‌ நீ அமாந்த இருக்கைக்கும்‌ நடுவே தேவன்‌ 
அந்தச்‌ செய்தியைத்‌ தொட்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார்‌.” 








1952 ல்‌ அது உண்மை என்று நானும்‌ கண்டிருக்கிறேன்‌. இரண்டாம்‌ 





அதிகாரத்தில்‌ இயேசு பல வகையான தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார்‌. 
39 


நாம்‌ இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ பார்த்த விசுவாசம்‌ என்பது என்ன ? 


விசுவாசம்‌ என்பது 


மேற்சொன்ன படிகளைப்‌ பின்பற்றுவதுதான்‌. தேவனிட 


இருந்து திராட்சரசம்‌ இ 


மறுபடியும்‌ பிறக்க, சந்தோஷத்தின்‌ ஆவி வேண்டும்‌, வெளி 
என்று கேள்‌. உன்‌ பாத்திரத்தை ஆண்டவர்‌ வார்த்தையால்‌ நிர 
வார்த்தைகளோடு அதிக நேர 
ரது உன்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதனை 


பே 
தனி | 





ஆவிக்குரிய 











டவா உன்‌ வா 


இரண்டாம்‌ அதிக 
து மறுபிறப்‌ 
ரங்களை யோவ 





என்‌! 
அதிக 
ஜீவன்‌ 
மேல்‌ வைக்கும்‌ 
நீ அவரோடு ஓப்‌ 
இயேசுகிறிஸ்து இருக்கு 








என்பது தண்‌ 








தருவார்‌. ஜீவன்‌ என்பது நமது தனிப்பட்ட ஆலய 


சுத்திகரிக்கப்படுகிறது. 


கும்‌. 
ன்‌ 


விசுவாச 


பந்தம்‌ 
ம்பே 








வெளிப்‌ 


நாட்‌ 











ப்‌ 


ைை 





மற்றவர்களோடு ப 





க்கும்‌ 





ம்‌ யாவரோடும்‌ பகிரந்துகெ 


பட்ட “ஜீவன்‌ என்ற 











மறுபிறட 


ணீர்‌ திராட்சரசமாக மாறுவது. 


அவா 





உறவினாலே 


ஈது உனக்கு மிக அருமைய 


புதுப்பிறப்புக்கு அல்லது வெளிப்படுத்தலுக்கு 
ம்‌ உண்மையாய்‌ 
ல்லை என்று பாவ அறிக்கை செய்ய வேண்டும்‌. 
ஈடு வேண்டும்‌ 
பு. ஆண்டவர்‌ 
ம்‌ செலவிடு. நீ திருமறையைப்‌ படிக்கும்‌ 


செய்‌. உன்‌ 


கிரந்துகொள்‌. 


றையையும்‌ உன புதிய சந்தோஷத்தையும்‌ உன உறவினரோடும்‌ 
ழ்வில்‌ அனுமதி 
ரத்தில்‌ கூறப்‌ 


ள்‌. 


ல்‌ எனன ?”. ஜீவன்‌ 





இயேசு 
'றபடும்‌ 
ட்‌ 


g 


உன்னோடு 





ன வ 











ம்‌ பாவம்‌ 





40 


பின்‌ அனுபவத்தைக்‌ குறித்து பல 
மிக அழகாக கூறியுள்ளார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 


கிறிஸ்துவின்‌ 
விளைவுகள்‌ 


பந்தம்‌ செய்வது. 


ஈழ்க்கையைத்‌ 


நிறைந்ததால்‌ 


அதிகாரம்‌ 6 


நீ மறுபடியும்‌ பிறக்க வேண்டும்‌ 


யோவான்‌ சுவிசேஷத்திலேயே அனைவருக்கும்‌ மிகவும்‌ தெரிந்தது 


மூன்றாம்‌ அதிகாரமே. 


இந்த அதிகாரம்‌, 


இயேசுவுக்கும்‌ 
Q 





தேமுவுக்கும்‌ இடையே நை 





சேர்ந்து இந்த அதிகாரத்தைட 
அறிமுகவுரையில்‌ இவ்வாறு எழுதுகிறார்‌. இதையே நான்‌ உங்‌ 
சொல்ல விரும்புகிறேன்‌. ஜனங்கள்‌ இயேசுவை விசுவாசிக்கும்பே 





புதுபிறப்‌ 





ற்ற கலந்துரையாடலே. நா 











அதிகாரம்‌ 3,4,5 இல்‌ யோவான்‌ 
மனிதர்களைக்‌ குறித்துக்‌ கூறுகிறார்‌. முதலாவது நிக்கொதேமு. அவன்‌ 


மறுபிறப்பை அடைவார்கள்‌. அதிகாரம்‌ இரண்டில்‌ தண்ணீர்‌ திரா 


மாறியதை யோவான்‌, இயேசு தம்‌ முதலாம்‌ அற்புதத்தை நிகழ்த்தியது 
புக்கு உவமையாகக்‌ கூறப்பட்டுள்ள 


து என்கிறார்‌. 





டிக்கும்போது யோவான்‌ தம்முை 


நிக்கொ 
ம்‌ ஓன்று 


களுக்‌ 








ட்சரசமாக 


மறுபிறப்பை அடைந்த தனிப்பட்ட 


எருசலேமில்‌ பிரபலமான போதகராயிருந்தான்‌ என மூலமொழிகூறுகிறது. 


(3:10) யூத வரலாற்றாசிரியரான யோசேப்பின்‌ சகோதரன்‌ நிக்கொதேமு 


என்று பாரம்பரியம்‌ கூறுகிறது. 
ந்‌ 


இச்சுவி 


எதிராக இயேசுவுக்குப்‌ 


இச்சுவிசேஷத்தின்‌ முடிவில்‌ இயேசுவின்‌ ௮ 


நிக்கொதேமு கலந்து 
நிக்கொதேமு மறுபிறப்‌ 
யெல்ல 








கூறுகிறது. 
அவர்‌ ஒரு இர 


ஈம்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ நிக்கொதேமு மறுபிறப்‌। 
வாசிக்கவில்லை. ஆனால்‌ அவரைக்குறித்து பி 


கொண்டதாகப்‌ படிக்கி 
பு அடைந்தார்‌. இயேசுவுக்காக தாம்‌ இ 
ம்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியாக சகித்துக்கொண்டார்‌ என்று பா 











ன்னர்‌ கூறப்ப! 


டைந்ததாக 


டுள்ளது. 





டக்கத்தில்‌ ை 





றோம்‌. (7:50; 


சேஷத்தின்‌ நடுவில்‌ படிக்கும்போது நிக்கொதேமு சனகரீமுக்கு 


பாதுகாப்பாக இருந்ததைப்‌ படிக்கிறோம்‌. 


தரியமாக 

19:39). 
ழந்ததை 
ம்பரியம்‌ 


க்காலத்தில்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து சிறந்த 


முறையில்‌ தங்கள்‌ கலந்துரையாடலை “ரபீ' என்றழைத்து துவங்குகிறார்‌. 





இதுவும்‌ மிகவும்‌ குறி 


ப்பிடத்தக்கது. மனிதனால்‌ அவரை நி 





னைத்து 


பேசுவோமென்றால்‌ இயேசு ஓரு தச்சர்‌, நாசரேத்தை சேர்ந்தவர்‌. 


இஸ்ரவேலின்‌ மிகச்சிறந்த ஆசிரியர்‌ இயேசுவிடம்‌ வந்து 'ரபீ£ என்றழைத்து. 


“நீர்‌ தேவனிடத்திலிருந்து வ 
ஏனெனில்‌ ஒருவனும்‌ தன்னு 
இப்படிப்பட்ட அற்புதங்களைச்‌ 





இயேசுவிடம்‌ வந்தது குறி 


ந்த பே 





செய்ய 


41 


£தகர்‌ என்று அறிந்திருக்கிறோம்‌. 
டனே தேவன்‌ இராவிட்டால்‌ நீர்‌ செய்கிற 
மாட்டான்‌” என்கிறார்‌. நிக்கொதேமு 


ப்பிடத்தக்கது. இராக்காலத்தில்‌ அவர்‌ 


சந்தித்தது அதிகம்‌ கவனிக்கத்தக்கது. 
உழைத்து விட்டு இரவில்‌ வந்திருக்கலா 


இயேசுவைப்‌ பார்ப்ப 





என்பதற்காக இருக்கலாம்‌. 


இயேசு செய்த காரியங்களால்‌ மிகவும்‌ கவரப்பட்டு நிக்கொதேமு 
இயேசுவைச்‌ சந்திக்க வந்திருக்கலாம்‌ என்று ஓரு முக்கிய விளக்க 
கூறுகிறது. இயேசு சொல்வதைக்‌ கே 
டையாகக்‌ காட்டுகிறது. இன்று ந 


வெளிப்ப 


கூறுவோமென்றால்‌ நம்மை ந 


ஜனங்கள்‌ நம்‌ செய்கைகளினால்‌ கவ 


சொல்ல 

இங்கு இயேசு 
செயலுக்குக்‌ கொடுக்கிறார்‌. இ 
பாருங்கள்‌. இங்கும்‌ நிக்கொதேமு 








கவரப்பட்டவராய்‌ அவர்‌ 


து யாருக்கும்‌ தெரியாமல்‌ இருக்க வேண்டு 


ாமே ஏ 


ப்‌ போவதைக்‌ கேட்க ஆவலுள்ளவ 


வேலைக்கு 


பகலெல்லாம்‌ கடுமையாக 





ம்‌ அல்லது தான்‌ வந்து 
ம்‌ 





ம்‌ 
ட்க அவர்‌ வந்தது இதனை 
ம்‌ இதற்கு வேறு காரணங்கள்‌ 
மாற்றி கொள்பவர்களாவோம்‌. 





ப்பட்டு, அதன்‌ பின்னர்‌ நாம்‌ 
ர்களாயிருக்கிறார்கள்‌. 


முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌ 





ங்கு அந்தத்‌ தத்துவத்தின்‌ கனிகளைப்‌ 
இயேசு செய்தவற்றைப்‌ பார்த்து மிகவும்‌ 


மதசம்பந்தமாய்‌ பேசுவதைக்‌ கேட்க ஆவலோடு 


வந்தார்‌. மக்கள்‌ நம்‌ செய்கைகளைக்‌ கண்டு, கவரப்பட்டால்‌ தான்‌ நாம்‌ 





மதசம்பந்தமாய்‌ பேசுவதைக்‌ கே 


இப்படித்தான்‌ இ 











சூ 


திறக்கிறார்‌: 





6 
மெய்யாகவே உனக்குச்‌ 
ம 
பி 





றக்க வேணடும்‌” 


அதிசயப்பட வேண்டாம்‌.” 


























மூன்றா 
புதிதாய்ப்‌ பிறப்பது! இதன்‌ உண 
திய பிறப்பின்‌ பாடத்தை நாம்‌ அணுகு 
கேள்வியைக்‌ கேட்க வேண்டும்‌. 
திய பிறப்பு, அப்படியே முடிந்துபே 
என்‌ 
என்‌ 














மட்டும்‌ சொல்லவி 


என்று நான்‌ 


ட்க ஆவலுள்ளவர்களாய்‌ இருப்‌ 


ந்த இரகசிய 
க்கொதேமு அறிக்கையிட்டது இயேசுவை உறுதியடையச்‌ செய்தது, 
இயேசு தம்‌ மதசம்பந்தமான உரையா 


“ஒருவன்‌ ஜலத்தினாலு 


சொல்கிறேன்‌. 





தைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. இயேசுவைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
து ஒரு முடிவுக்கு வருவது. அவர்‌ “மறு 


42 





ம்‌ ஆவியினாலும்‌ பிறவாவிட்‌ 


“மையான அர்த்தம்‌ என்ன ? இந்தட்‌ 


புது பிறப்பின்‌ நோக்கம்‌ 
£ஈகும்‌” எனறு இயேசு போதிக்கவில்லை 


பார்கள்‌. 





உரையாடல்‌ ஆரம்பிக்கிறது. 


பிறகு 


டலைக்‌ கேட்கும்படி தம்‌ கதவைத்‌ 


டால்‌ 


தவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கமாட்டான்‌ என்று மெய்யாகவே 


மாம்சத்தினால்‌ பிறப்பது 





ம்சமாயிருக்கும்‌ ஆவியினால்‌ பிறப்பது ஆவியாயிருக்கும்‌. நீங்கள்‌ 'மறுபடியும்‌ 
உனக்குச்‌ சொன்னதைக்‌ குறித்து 


ம்‌ அதிகாரம்‌ “புதிய பிறப்பு அதிகாரமாகக்‌ கருதப்படுகிறது. 





ம்போதே முதலில்‌ ஒரு 


என்ன? இட்‌ 











மறுபிறப்‌ 
றக்க வேணடும்‌” என்று 

















டி 








ல்லை நாம்‌ ஏன்‌ பிறக்க வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 


நாம்‌ மறுபடியும்‌ 
தேவனுடைய ராஜ்ஜிய 
உணமை தேவனுடைய ர 


பிறக்க வேண்டும்‌; இல்லையென்றால்‌ நா 


த்திற்குள்‌ பிரவேசிக்க முடியாது. அடிப்பை 


ம்‌ 





அல்ல. தேவனுடைய 





ராஜ்யம்‌ ஒரு முடிவு. புதுபிற 
பிற 
றட 
“மனித சுபாவம்‌, தேவ சி 








நாம்‌ மறுபடியும்‌ 
ஏனெனில்‌ மாம்சத்தில்‌ 





டு 


























த்தத்தின 


நம்மை உடல்‌ சார்ந்த பை 








நம்‌ை 


நா 


ம உலகியலுக்குத்‌ தகுந்தவாறு 


£க மாற ந 
தேவனுடைய ராஜ்யம்‌ என்றால்‌ 


நாம்‌ பழைய ஏற்‌ 








ம்‌ ஆவிக்குரிய படைப்ப 








ட்டிலும்‌ மலைட்‌ 


ஜ்ஜியமே தவிர மறுபிறப்‌ 
ப்பு அந்த முடிவுக்கு வழி ந 
க்க வேண்டும்‌ என்று 


து மாம்சமே. வேதத்தில்‌ “மாம்சம்‌” என்றிருப்‌ 


ப்புக்களாக்கியுள்ளது. உடல்‌ சார்ந்த பிறட்‌ 


பிரசங்கத்திலும்‌ ௧ 





டத்துவது. 
இயேசு சொல்கிற 











£லல்ல”. நம்‌ உடல்‌ சார்ந்த பிறட்‌ 


























நடக்கிற மிருகங்களாக்கியிருக்கலாம்‌. 


மக்கு ஆவிக்குரிய பிறப்பு வேண்டும்‌. 


என்ன ? இந்தக்‌ கேள்விக்கு விடையை 


ணலாம்‌. (மத்‌ 5-1). 





தேவனுடைய ராஜயம்‌ தேவன்‌ ஆ 
தேவன்‌ ஒரு இ ம்‌ இ 
ஆளுவ 
அவருக்கு உண்‌ை 
கர்த்தரும்‌, நீ அவை 

ந்‌ 


என்று 





ராஜாவாக த 








ம்‌ மரித்தபின்‌ செல்லும்‌ ப 
அநேகர்‌ ந இ 
டலின்‌ விளக்கத்தைக்‌ காணு 


ம்புகின்றனர்‌. 








உரையா 








வேசிக்கமாட்டா 





ரலோகத்தில்‌ பி 








ிரபல வார்த்தைகளை இயேசு 





குறிப்பிடவில்லை. 
இயேசு நிக்கொதேமுவிடம்‌: “நீ 
நம்முடைய இராஜாவாயிருக்கும்‌ 


றந்தால்‌, தேவனை நம்‌ இராஜாவ 
ஐக்கியம்‌ கொண்டிருக்க முடியு 








ம்‌. 











றப்பின முதல்‌ விளைவு தோமாை 
“என்‌ ஆண்டவரே! என்‌ தேவனே! (யே 

அப்போஸ்தலனாகிய 
ஆவியினாலேயன்றி இயேசுவைக்‌ கா 


ளும்‌ இடம்‌. இதன்‌ 


ரென்றால்‌ நீ தேவனுடைய ராஜயத்தில்‌ ஒருவனாக இருப்‌ 
மயாய்‌ இருப்பாய்‌ என்றால்‌ அவரே ராஜ £ 
க்‌ கண்டவனாக அவர்‌ ராஜ்ஜியத்திற 
ரலோகமே தேவ 
யேசுவும்‌ நிக்கெ 
ம்போது “நீ 


மரித்தபின்‌ அல்ல. இப்பே 


பவுல்‌ 


உணமை இதுவே. 
தேவன உனனை 
£ய்‌. நீ 
ர்த்தாதி 


பாய்‌. 


த்தை ஆளுகிறார்‌. 











தி ராஜாவும்‌ ௧ 
குள்‌ பிரவேசிட்‌ 








னுடைய ராஜ்ஜியம்‌ 
தேமுவும்‌ நடத்திய 
மறுபடியும்‌ பிறவாவிட்டால்‌ 
கூறப்பட்டுள்ளது. இந்த 
£து இப்‌ எதையும்‌ 














ழ்‌ & 
ய்‌” எனறு 





கூறுமபே 


டி 








மறுபடியும்‌ பிறவாவிட்‌ 
காணமுடியாது. 


டால்‌ தேவன்‌ 





உண்மையை நீ 


தேவனுடைய ஜஐக்கியத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியாது. ஆனால்‌ மறுபடியும்‌ 


டன்‌ நல்ல 
ஈதே! புது 
வப்‌ போல அறிக்கையிட வேண்டும்‌ 
£ 20:28). 


க காண முடியும்‌. அவரு 





இதே உண 
த்தரென்று ஒருவனு 


மயை “பரிசுத்த 





ம்‌ சொல்லக்கூடா 








தென்று” (1 கொரி 12:18) அறிக்கையி 
கிறிஸ்து என்றும்‌ மீட்பா 


ட்டார்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இயேசுவை 


என்றும்‌ அழைக்கும்போது தேவனுடைய 


43 


ராஜ்ஜியத்தில்‌ நுழைகின்றனர்‌. நாம்‌ மறுபிறப்படைந்தால்‌ அதேபோல 





தேவ ராஜஜியத்தைப்‌ பார்த்து அதில்‌ 








ஐக்கியம்‌ கொள்ளலாம்‌. அந்த அற்‌ 








நாம்‌ மறுபிறப்படைந்தோம்‌, உண்மையி 


இராஜாவுமாயிருக்கிறார்‌ என்பதே. 


பிரவேசித்து இயேசுவோடு 
தத்தின்‌ முதல்‌ விளைவு 
ல்‌ அவர்‌ நம்‌ கர்த்தரும்‌ 


ஆலயத்தின்‌ மூப்பாகளோடு சோந்து நான்‌ போதகராக பொறுப்பெடுத்து 
ஒரு ஓடுக்கக்கூட்டத்திற்குச்‌ சென்றிருந்தோம்‌. நான்‌ அவர்களுக்குச்‌ 
சிறிய வேலையைக்‌ கொடுத்தேன்‌. இரண்டு கேள்விகளைத்‌ தியானித்து 





அதன்‌ பதிலை எழுதித்‌ தரும்படி கேட்டுக்கொண்டேன்‌. நான்‌ கேட்ட 
முதல்‌ கேள்வி: மத்தேயு ஆறாம்‌ அதிகாரம்‌ இயேசுவின்‌ போதனையை 


அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது. உங்களுடைய முன்னுரிமையை 





எதற்கு கொடுப்பீர்கள்‌ ? இரண்டாவது கேள்வி: உங்கள்‌ நேரத்தை, 








பொருளை, சக்தியை, பாசத்தை மற்றும்‌ வாழ்க்கையின்‌ முக்கிய 





காரியங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு நீங்கள்‌ கொடுக்கும்‌ 


உண்மையான சரியான முன்னுரிமை என்ன ? 


அவர்கள்‌ அந்த இரண்டு கேள்விகளுக்கும்‌ நேர்மையாக 





விடையளிக்கும்படி உற்சாகமூட்டினேன்‌. 


அவர்களும்‌ நோமையான 


பதில்‌ கொடுத்தனர்‌. நான்‌ இந்த ஆலயத்தைத்‌ துவக்கினேன்‌. 
அநேகர்‌ பல வருடங்களாக இதில்‌ வந்து கொண்டிருக்கின்றனர்‌. 





என்னுடைய போதனைகளை பலர்‌ பல தடவை கேட்டுள்ளனர்‌. 


அவர்களில்‌ ஓருவர்‌, என்‌ வாழ்வில்‌ முதல்‌ தடவையாக 





முதல்‌ முன்னுரிமை. அதுவே தெளிவாக 
இதை நான்‌ இதுவரை பார்த்ததில்லை” 











ஆச்சரியமாக இருக்கிறது.” 


ஏறக்குறைய இதே போன்ற பதிலை 
அவர்களோடு நான்‌ யோவான்‌ மூன்ற 


இயேசுவே என்‌ முதல்‌ முன்னுரிமை, தேவனுடைய ராஜஜியமே என்‌ 


இங்கே போதிக்கப்பட்டது. 
என்று கூறியதைக்‌ கேட்டு 


அதிர்ச்சியடைந்தேன்‌. இரண்டாவது கேகள்விக்குப்‌ பதிலாக அவர்‌, 





நான்‌ எவ்வாறு என்‌ நேரத்தைக்‌ கடத்துகிறேன்‌ என்பதற்கு நேர்மையாக 
சொல்ல வேண்டு மென்றால்‌ என்‌ வாழ்வில்‌ மிக முக்கியமானது நான்‌, 











என்‌ மனைவி, என்‌ பிள்ளைகள்‌ என்‌ ஓய்வு, பாதுகாப்பு போன்றவை. 








இயேசுவை என்‌ முன்னுரிமையாக எங்கே வைப்பது என்று எனக்கு 


அவர்கள்‌ கொடுத்திருந்தனர்‌. 


ம்‌ அதிகாரத்தைப்‌ பகிர்ந்து 





கொண்டேன்‌. “இயேசு கூறினார்‌, நீங்கள்‌ மறுபிறப்படைந்தால்‌ தேவனை 





உங்கள்‌ இராஜாவாகக்‌ காணபீரகள்‌. நீங்கள்‌ மறுபடியும்‌ பிறந்தால்‌ 
தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள்‌ நுழைவீர்கள்‌ அவரே உங்கள்‌ 
இராஜாவாயிருப்பார்‌.” இதற்கு அவர்‌ எப்போதும்‌ உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 





44 





முதலிடத்திலேயே இருப்பார்‌ என்று அர்த்தம்‌ அல்ல. அப்‌ 
நீங்கள்‌ பூரணாவீர்கள்‌. ஆனால்‌ குறைந்தபட்சம்‌ அவை 
மட்டுமல்ல அவருடைய அன்பான ஜக்கி 
பது தெளிவாகிறது. 


திருக்கிறீர்கள்‌ என 


இது ஒரு சுவிசேஷ சபையாக இருப்‌ 





ஓவ்வொருவரும்‌ 


மறுபிறப்பின்‌ அனுபவ 


இந்த மூப்பர்களிடம்‌, 


இன்றுவரை கண்டதில்லை என்று 
அநேகர்‌ இந்த உண்மையை இதுவை 
ம்‌, காத்தாதிகாத்தருமான கி 


ராஜாதி ராஜனு 





தா 


“இங்குள்ள அநேகர்‌ தே 
கூறியி 


உண 





ருக்‌ 





உணரவில்லையென்றும்‌” 


பார்ப்பதும்‌, ௮ 


1 





உ 





ங்களால்‌ இ 





(இப்‌ 
இ 


றுப்பின 


தினுள்‌ நுழைவது 
ஈது அதைக்‌ கூறமுடியு 
க்கொதேமுவுடன்‌ உை 


டி? எட்‌ 


கூறினீர்கள்‌. தே 


டு 








ம றப்‌! 


யத்திற்குள்ளு 


படிய 





ம்‌ 


ல்‌ இதில்‌ இ 


கிறீர்கள்‌. உ 





ர்‌ 
ன்‌ நிரூ 


£ஜ்‌ 








ம 





ய 
ர்‌ இயேசுவிடம்‌ 














ப்‌ 





உ 089 





ஐ $ % 


பபாய்‌ ? 


வயத 
றக்கக்‌ 


ரதகனே, 
தச செ 


ம்‌. 


ந 





பி 








| 





8 
2] 
டு 











2 


ர 

ஓருவனுமில்லை. 
இவ்வ 

கண்களை 


ரபியிடம்‌ இ 





யேசு 


கூறுகிறார்‌: 


(எண்‌ 14:26-94; 


சாப்பத்தை அனுப்‌ 


மனுஷ கு 





த 


இஸ்ரவேல்‌ 
கொண்டிருந்தனர்‌, ஆண 
பிலி 





யிருக்கையில்‌ 
அதற்குப்‌ பதிலாக இயே 
ல்லியும்‌ உன்னால்‌ 


லோகத்திலி 


2: 
னொ. 


தன தாயின 


கூடுமோ ? 





ன்‌ சாதாரண, 9 











ரகாரமாய்‌ 








எப்ப 








டவ 


ருக்கு முறுமுறுப்பே 
14 














அனுப்பினார்‌. 


காண்டிருந்தபே 

கேள்வியை 
படி மறுபடியும்‌ ஓருவன்‌ மறு 
கர்ப்பத்‌ 


ரிந்து கொள்ள 
சொல்லியிருந்தால்‌ எ 


மக்கள்‌ முரட்டாட்ட 














ப்படி 


ரனால்‌ 


பார்த்தது 
நுழைந்‌ 


ணையும்‌ 
த்தை அடைந்திருக்க வேணடும்‌. 
வனுடைய ராஜ்ஜியத்தை 
ங்களால்‌ 
ரவில்லை என்றும்‌, இந்த 
நிஸ்துவின்‌ “ஐக்கியத்தை 
வனுடைய யத்தைப்‌ 
பணமாகும்‌. 





புரிந்து 





ருந்திறங்கினவரும்‌ ரலோகத்திலிருக்கிற 
மாரனேயல்லாமல்‌ பரலோகத்துக்கு ஏறின வன்‌ 


ரர்த்தைகளைச்‌ சொல்லும்போது இயேசு நிக்கொதேமுவின்‌ 
உற்று நோக்கியிருந்திருக்க வேண்டும்‌. 


இந்த வித்தியாசமான 


மாய்‌ 


பிடிக்காது என 








45 


பண்ணி கம்ப 


ம்‌ பரலோகத்திலிருக்கிறவரும்‌ என்ற வார்த்தையை 
கூறியபோது நிக்கொதேமு * 


இயேசு நிக்கெ 


டி” எனற கேள்வியைக்‌ கூட கேட்க வில்லை. 


தேமுவிறகு எண்ணாகமத்திலுள்ள ஒரு கதையைக்‌ 
முறுமுறுத்துக்‌ 


பதால்‌ 


) முறுமுறுத்துக்‌ கொண்டிருந்தவாகளைக்‌ கடிக்க 
றெகு ஆண்டவர்‌ கருணையைக்‌ குறித்த செய்தி 
ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு 
மூலம்‌ தூக்கி வைத்தனர்‌. 





த்தின்‌ 


சர்ப்பம்‌ கடித்து விழுந்து கிடந்தவாகளுக்குக்‌ 


கருணை கொண்டார்‌. 


“உங்களுக்குத்‌ தவழ முடிந்தால்‌ அல்லது யாராவது 


உங்கள்‌ கூடாரத்தின்‌ மையத்தில்‌, தூக்கி வருவார்களென்றால்‌ வெண்கல 





"புவீர்கள்‌!” (எண்‌ 21). 


ர்ப்பமுள்ள கம்பத்தைப்‌ பாருங்கள்‌. அ 


ப 











௬ நம்பிக்கை ம 

















ர்ப்பத்தை நோக்கிப்‌ 


சிலா, வெண்கலச்‌ சர்ப்ப கம்பத்தைட்‌ 
ரியாகுமா என்று அதை நோக்கிப்‌ பார்க்க 
றந்துபோயினர்‌. ஆனால்‌ சிலர்‌ இதில்‌ அர்த்தம்‌ இல்ல 
ட்டும்‌ உண்டு என்றனர்‌. 
லர்‌ தங்களை இழுத்துக்கொண்டும்‌, தவழ்‌ ந்து கொண்டும்‌ 
பார்த்து குணமடைந்தனர்‌. 











£ர்த்தால்‌ எப்‌ 
ததால்‌ சாட 


ழுது சர்ப்பத்தின்‌ கடியிலிருந்து 




















டி. சாட்‌ 


பத்தின்கடி 


த்தின்‌ கடியினால்‌ 


மல்‌ இருந்தாலும்‌ 
சிலரை தூக்கிவர 





ப்பட்டனர்‌, 


ம்‌ வந்து வெண்கல 


பழைய ஏற்பாட்டு அற்புதங்களில்‌ நாம்‌ வேதத்தின்‌ மூன்றாவது 


புத்தகத்தைப்‌ படிக்கும்பே 
காணப்படுகிறது. இந்தக்‌ 
பேசும்போது நான்கு சுவி 
அறிக்கைகளைக்‌ குறித்து 
வேண்டுமென்றால்‌ இ 
சி 
கூ 





லுவையிலறைப்‌ 
மாரன்‌. தேவகுமா 
ர தீர 


ன்‌ சிலுவையில்‌ 





வங்களி 





ன்‌ ஓ 


யேசு இர்‌ 
. ஏனெனி6 
ப்பதால்‌ 
த்திலி 


ன 


பட வேண 


துத 
குறி 
விவாதி 
ந்த 
டும்‌ 






































த்தி 


ரர்‌ 








ர்க்கும்போது - 


னங்கள்‌ சாப்‌ 


& 
வி 














2 











சுவாசத்துடன்‌ 


பரி 








அவர்கள்‌ ரண! 














வ 








ழ்வையும்‌ பெற்றுக்கெ 
இயேசுவே இவ்வுலகில்‌ 
குட்டி என்கிற 
சிலுவை 
பேசுமே 
பேறான 














பாது தெளிவாகக்‌ 
குமாரனை விசுவாசி 
நித்தியஜீவனை அடையும்‌ 
உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 


எட்‌ 





முக்கியமான பதிலைத்‌ த 





என்று 9 























சொல்லட்‌ 





ர்‌. நம்‌ எல்லோரை 


குறிப்‌ 
க்கிறவ 
படிக்கு, 








ன்‌ 


ருகிறார்‌. 


46 


சர்ட்‌ 
ருந்து 

வத்திலிருந்து விடுதலை பெறுவ 
ஜீவனையும்‌ 
£ன்று கூறு 


ரவங்களைப்‌ 


எவனே 


ப்பில்‌ ஆண 
சேஷத்தின ஆசி 
றார்‌. 


க்கி 
வித்திய 


ல 


ந 
சிலுவை மரணத்தின்‌ 


ருந்து 


ரியாகளு 
சுருக்க 
சமான 








ஜன 











நித்தி 


[த்தை நோக்கி 





ங்‌ 








மீட்க வந்த தேவகுமா 
கள்‌ எனனை நே 


ன்‌ இந்த ஒரேயொரு முதல்‌ அற்புதம்‌ 
டவர்‌ நிக்கொதேமுவுடன்‌ 
ம்‌ பதிவு செய்த 
மாய்ச்‌ சொல்ல 
பியிடம்‌, 
ரான பிதாவின்‌ ஓரேே 


[.] 


ந்‌ 
பற 
மூலம்‌ 
ன்‌. 


ன்‌ 
ன 


க்கிப்‌ 





ய 
கிறார்‌. 


ர்‌. இதை நி 


அவன்‌ கெ 


। பார்க்கும்‌ பே 
விடுபட்டார்களோ, அதுபே 


க்கெ 


ஈது 
ால 








ர்கள்‌. 


நித்திய 


போக்க வந்த தேவ ஆட்டுக்‌ 
யும்‌ பாவத்திலிருந்து மீட்கத்தான்‌ அவர்‌ 
மரணத்தை ஏற்றுக்‌ கொண்டு மரித்த 
பிடுகிறார்‌: 


டம்‌ 


தேமுவி 


தேவன்‌ தம்முடைய ஓரே 
ட்‌ 





போகாமல்‌ 








அவை 


டி என்ற நிக்கொதேமுவின்‌ கேள்விக்கு ஓடே 
“விசுவாசம்‌” என்றால்‌ 


த்‌ தந்தருளி 


» 





வ்வளவாய்‌ 


இ 


வார்த்தையில்‌ 


“விசுவாசி: 


ருள்படுகிறது. விசுவாசத்தைப்‌ பற்றித்தான்‌ எல்லா அதிகாரத்திலும்‌ 
ட்டிருக்கிறது. விசுவாசத்திற்கான பொருளும்‌ கூறப்‌ 








பட்டுள்ளது. 


இந்த அதிகாரத்தில்‌ வெண்கல சாப்பததை நோக்கிப்‌ பார்த்து குண 


இதே போன்று விசுவாசத்தின்‌ 
நானும்‌ சிலுவையிலறையப்பட்ட 


தேவகுமாரன்‌ என்று விசுவாசிக்கிே 








சிறிய 


றாம்‌. 





உம்‌ குமாரனே எங்கள்‌ தனிப்‌ 
கூறவேண்டும்‌. 
இயேசு நிக்கொதேமுவிட 


மறுபிறப்படைய வேண்டும்‌,” 





மடைந்ததே விசுவாசத்தின்‌ விளக்கமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


செய்கையாக நீயும்‌ 
இயேசுவை நோக்கி, “நீர்‌ ஓரே பேறானா 
இயேசுவை எங்களை 
பாவங்களிலிருந்து மீட்க வந்த "இரட்சகர்‌ என்று விசுவாசிக்கிறோம்‌. 
மீட்பர்‌ என்று நம்புகிறேன்‌” என்று 


“நீ, நான்‌, யாராயிருந்தாலும்‌ சரி 
என்று கூறுகிறார்‌. மறுபிறப்பில்‌ பங்கெடுக்கும்‌ 


நாம்‌ இந்தப்‌ பெரிய அற்புதங்களையும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. இயேசு 


நம்‌ பாவங்களுக்காக மரித்தார்‌ என்று விசுவாசிக்க வேண்டு 





ப்பில்‌ தேவனி 

















ம்று 
மக்கு நாடே 











ச 


பிடு 
து. 


ணாகள்‌ கூட காற்று 


மறுபிறப்பை காற்றுக்கு ஓட்‌ 
கேட்கிறோம்‌. ஆனால்‌ பார்க்க முடிய 
வானிலை நி 
சரியாகக்‌ கணித்து கூறமுடியாது எனறு 
ஒரு உருவகத்தின்‌ மூலம்‌ கூறுகிறார்‌ 
என்று. நம்‌ புதுபிறப்பில்‌ கடவுள்‌ 
ஆண்டவரின்‌ பங்கு என்ன என்‌ 


























தே 











பங்கு மிகவும்‌ 
குறைத்துவிட்ட 

அவா நி 
தீர்க்கப்படான்‌. ஆனால்‌ நித்தி 
விசுவாசியாதவனோ பாவத்தினால்‌ அல்ல, 


எளிது. ஒரே வ 











ர: “விசுவாசம்‌! 


க்கொதேமுவி 








விசுவாசமாயிராதபடியின 





போதனைகளை நான்‌ உ 


இன்னொரு காரியம்‌ ஒன்றையும்‌ நான்‌ கூறுகிறேன்‌. 
ர்‌ மூலம்‌ யூத மக்களுக்‌ 





குறிப்பிட்ட அங்கத்தின 


47 


௪ 


ய ஜீவனை 0 


ல்‌ ஆக்கினைதீப்புக்குட 
இதுவே இயேசு மிகவும்‌ வலியுறுத்திக்‌ கூறிய அறிக்கையாகும்‌. இட 
ங்களோடு பகிர்ந்து கொண 


உனக்கு தெரியாது. நீ 
ய்‌. அது உனக்கு நிகழ்ந்தது. 
படியும்‌ பிறக்க ே 
ம ஆவிக்குரிய பி 
ல்லியதில்லை. 


கிறார்‌. 





காற்றி 
ஒரு பெரிய 
ந்தத்‌ திசையி 
ஓப்புக்கொள்கின்றனர்‌. இயேசு 
“ஆவிக்குள்‌ 
ங்கு என்ன என்றோ மறுபடியும்‌ பிறக்க 
நமக்கு ஒருே 
ர்த்தையில்‌ நம்‌ ப 


ம்‌. 


ன்‌ பங்கைக்‌ குறித்து உனக்கும்‌ ஒன்று 


மேற்கொண் 


நீ பிறந்‌ 


வண்டும்‌ என்‌ 


ன்‌ சத்தத்தை 
கற 





ல்‌ வீசும்‌ என்‌ 











ங்கை வெகுவாய்‌ 





ஓரே பேற 





ன குமாரன்‌ ந 











இயேசு சன 
கன்று ஆவி 








க்குரி 


ம்‌ 





இயற்கையான 


து 
று 


றப்பை கொடுக்க 


க்‌ 


வளி வரும்போது 


று 


பிறந்த எல்லோரும்‌” 


பாதும்‌ புரியாது. நம்‌ 


க்‌ 


டம்‌, அவரை விசுவாசிப்பன்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
ற்றுக கொள்வான்‌. 
மத்தில்‌ 
_டாயிற்று (3:16-18) 
யசுவின்‌ 
டதோடு கூடுதலாக 
கரீமின்‌ 


ய 


கட்டளை தருகிறார்‌. அதன்‌ சாரம்‌: நீங்கள்‌ மறுபடியும்‌ துவங்க வேண்டும்‌. 
நீங்கள்‌ வேறுவழியில்‌ துவங்க வேண்டும்‌. நீங்கள்‌ என்னோடு 
துவங்க வேண்டும்‌!” 
மூன்று கேள்விகள்‌. 

இயேசு என்பவர்‌ யார்‌? மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு ஓரே 
பேறான குமாரன்‌. நம்‌ பாவங்களின்‌ ஓரே பரிகாரி இயேசுவே. நம்‌ 
பாவங்களிலிருந்து மீட்கக்கூடியவர்‌. ஆண்டவருக்கு தம்‌ ஓரே பேறான 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ தவிர வேறு தீர்வோ அல்லது 
மீட்பரோ கிடையாது. மூன்றாம்‌ அதிகாரம்‌ குறிப்பிடும்‌ இயேசு இவரே. 








இந்த அதிகாரத்தில்‌ விசுவாசம்‌ என்றால்‌ எனன ? விசுவாசம்‌ என்பது 
பார்‌-வாழ்ந்து காட்டு'. இதில்‌ வெண்கல சர்ப்பத்தை அடிப்படையாய்க்‌ 
கொண்டு ஒரு பாடலும்‌ உண்டு. பார்‌-வாழ்ந்துகாட்டு' சார்லஸ்‌ ஹடன்‌ 
ஸ்பாஜன்‌ என்ற மிகச்‌ சிறந்த பிரசங்கி இந்தப்‌ பாடல்‌ பாடும்போது 
தான்‌ மனம்மாறினர்‌. இந்த எளிய விசுவாசத்தில்‌ அவர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சத்தியத்தைக்‌ கண்டு (பார்‌-வாழந்துகாட்டு) ஒப்புக்‌ கொடுத்தார்‌. இதுவே 
மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ காணப்படும்‌ விசுவாசம்‌. 






































இந்த அதிகாரத்தில்‌ ஜீவன்‌ என்றால்‌ என்ன எனக்‌ காண்கிறோம்‌. 
ஜீவன்‌ என்பது மறுபிறப்பே. நாம்‌ மறுபிறப்படையும்போது வாழ்க்கை 
துவங்குகிறது. தேவனுடைய ராஜஜியத்தைப்‌ பார்‌, பிறகு உள்ளே செல்‌. 
ஜீவன்‌ என்பது தேவனை நம்‌ இராஜாவாக காண்பது. ஜீவன்‌ என்பது 
தேவனின்‌ ஐக்கியத்திற்குள்‌ நுழைவது. அவர்‌ உண்மையில்‌ நம்‌ 
இராஜாவாயிருக்கிறார்‌. 
அன்பு சிநேகிதனே! இறுதியில்‌ நான்‌ ஓன்று உங்களைக்‌ கேட்க 
நீங்கள்‌ பாவம்‌ நீங்க இயேசுவே ஓரே வழி என்று 
என்றாவது இயேசுவை நோக்கிப்‌ பார்த்ததுண்டா ? நம்‌ பாவங்களுக்காக அவர்‌ 
மரித்தார்‌ என்று இருதயத்திலிருந்து விசுவாசித்ததுண்டா? நீ 
மறுபிறப்படைந்துள்ளாயா ? அவரை உங்கள்‌ வாழ்வில்‌ இராஜாவாக 
கண்டிருக்கிறீர்களா ? ஒரு வேளை இல்லையென்றால்‌ நீ இந்த மூன்று 
அதிகாரங்களையும்‌ மீண்டும்‌ படித்து அவருடைய ராஜ்ஜியத்தைக்‌ காணவும்‌ 
அதில்‌ நுழையும்படி உதவி செய்ய அவரைக்‌ கேட்க வேண்டும்‌. 












































ஓருவேளை ஏற்கெனவே தேவனுடைய ராஜஜியத்திற்குள்‌ நுழையத்‌ 
தகுதி பெற்றிருந்தால்‌, அவரைப்‌ பின்பற்றுபவராய்‌ இருந்தால்‌ உன்‌ 
இரட்சிப்பை உன்‌ வாழ்வில்‌ சம்பந்தபட்ட அனைவரோடும்‌ பகிரந்துகொள்‌. 
மரியாள்‌ வேலைக்காரரை நோக்கி கூறியதைப்‌ போல நீங்கள்‌ 











கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌ அவர்‌ கூறுவதையே செய்யும்‌ படியும்‌ 
நான்‌ உங்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கிறேன்‌. 


48 


49 


வேத பாடசாலை 


23 


யோவான்‌ எழுதின 
சுவிசேஷம்‌ 


(அதிகாரம்‌ 1-3) 


ஜீவனுள்ள 


வார்த்தை 


The Gospel of John (Ch.1-3) 
Booklet - 23 
Tamil 


India Bible Literature 


67, Beracah Road, Kilpauk 
Chennai - 600 010. 





(For Private Circulation Only) ICM / Tam - 23 / 2002 


